GOVERNMENT OF TAMIL NADU 

2015 


[ Regd . No . TN /CCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 21.60 Paise . 


TAMIL 


STD 





RNME 


F 


) 


ப 


HHINERE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


TRUTH 


ALONE TRI 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 38 ] 


CHENNAI , WEDNESDAY , SEPTEMBER 23 , 2015 
Purattasi 6 , Manmadha , Thiruvalluvar Aandu - 2046 


Part II - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


CO -OPERATION , FOOD AND CONSUMER PROTECTION DEPARTMENT 


Amendment to the Removal of (Licensing Requirements , Stock Limits and 

Movement Restrictions ) on Specified Foodstuffs Order , 2002 . ... 


142 


வருவாய்த் துறை 
ஆட்சி எல்லை - திருவள்ளூர் மாவட்டம் - பூந்தமல்லி மற்றும் அம்பத்தூர் வட்டங்களை 

சீரமைத்து புதிய ஆவடி வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . 142- 153 
ஆட்சி எல்லை - கிருஷ்ணகிரி மாவட்டம் - கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி 

வட்டங்களை சீரமைத்து புதிய பர்கூர் வட்டம் உருவாக்குதல் - ஆணை 
வெளியிடப்படுகிறது . .... ..... ... ... ... ... ... 154 - 161 
ஆட்சி எல்லை - புதுக்கோட்டை மாவட்டம் - இலுப்பூர் மற்றும் குளத்தூர் வட்டங்களை 

சீரமைத்து புதிய விராலிமலை வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . 162 - 168 
ஆட்சி எல்லை - விருதுநகர் மாவட்டம் - சிவகாசி , சாத்தூர் மற்றும் இராஜபாளையம் 

வட்டங்களை சீரமைத்து புதிய வெம்பக்கோட்டை வட்டம் உருவாக்குதல் - ஆணை 
வெளியிடப்படுகிறது . .... ..... ... .. . ... ... ... 169- 185 
ஆட்சி எல்லை - திருநெல்வேலி மாவட்டம் - சங்கரன்கோவில் வட்டத்தினைப் பிரித்து 
திருவேங்கடத்தை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வட்டம் உருவாக்குதல் - ஆணை 
வெளியிடப்படுகிறது . 

. . .. ... 186 - 193 


DTP - ||- 1 ( 38 ) - 1 


[ 141 ] 


142 


| 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CO -OPERATION , FOOD AND CONSUMER PROTECTION DEPARTMENT 
Amendment to the Removal of (Licensing Requirements , Stock Limits and Movement Restrictions) on 

Specified Foodstuffs Order , 2002 . 
[ G . O . Ms . No. 99 , Co - operation , Food and Consumer Protection ( H1 ) , 1st September 2015 , 

ஆவணி 15 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு - 2046 .) 


No.11( 1)/ CFCP / 17 /2015 – The following order of the Gazette of India, Ministry of Consumer Affairs, Food and Public 
Distribution , ( Department of Consumer Affairs), New Delhi , the 2nd July 2015 is republished : 

S . O . 1797 ( E ) . - In exercise of the powers conferred by section 3 of the Essential Commodities Act , 1955 (10 of 1955 ) , 
the Central Government hereby makes the following order further to amend the Removal of (Licensing requirements , Stock 
limits and Movement Restrictions) on Specified Foodstuffs Order, 2002 , namely : 

1 . Short title and commencement . - ( 1 ) This Order may be called the Removal of ( licensing requirements , Stock limits 
and Movement Restrictions ) on Specified Foodstuffs (Amendment ) Order , 2015 . 

(2 ) It shall come into force on the 3rd day of July , 2015 , 
2 . The words and expressions made in respect of purchase , movement , sale , supply , distribution or storage for sale in 
the Removal of (Licensing requirements , Stock limits and Movement Restrictions ) on Specified Foodstuffs Order , 2002 , shall 
be kept in abeyance for commodity onion for a period of one year from the date of commencement of this order . 

3 . Nothing contained in this order shall affect the transport , distribution or disposal of onion to places outside the State 
nor shall it be applicable to import of this commodity : 

Provided that the Central Government or State Governments may direct the importers to declare the receipt of stock of 
onion and its stock retained by them . 

[F .No. S .- 10/ 1 / 2015 - ECR & E ] 

G . GURUCHARAN , 

Additional Secretary . 
Note : The principal order was published in the Gazette of India , Extraordinary Part II , Section 3 , sub - section (i), vide 
number G . S . R . 104 ( E ), dated the 15th February , 2002 , and was lastly amended vide S . 0 . 1685 ( E ) dated the 3rd July , 2014 . 
( Republished by Order of the Governor .) 

SHIV DAS MEENA , 
Principal Secretary to Government. 


வருவாய்த் துறை 
தலைமைச் செயலகம் , 2015 செப்டம்பர் 23 . 


No. ||( 1 )/REV / 18 / 2015 . 

[ ஆட்சி எல்லை - திருவள்ளூர் மாவட்டம் - பூந்தமல்லி மற்றும் அம்பத்தூர் வட்டங்களை சீரமைத்து புதிய ஆவடி வட்டம் 
உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது .) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது . -- 

[ அரசாணை (நிலை) எண் 318 , வருவாய் ( வ . நி . 1(1)] த் துறை , 31 ஆகஸ்ட் 2015 . ) 
படிக்கவும் : 


அரசாணை (நிலை ) எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 . 
2 . அரசாணை (2டி ) எண் . 176 , வருவாய்த் துறை , நாள் 15 - 6 - 2012 . 

மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருவள்ளூர் கடித எண் . ந. க . 17578 /2011 / 01 , நாள் 25 - 7 - 2014 . 
கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் , கடித எண் . பணி 6(3)/5700 /2014 , 
நாள் 5 - 8 - 2014 , 23 - 10 - 2014 மற்றும் 26 - 12 - 2014 . 


Sep . 23 , 2015 ] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


143 


ஆணை எண் 318 , வருவாய் [ வ . நி .1(1)) த் துறை , 31 ஆகஸ்ட் 2015 : 

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 11 - 08 - 2014 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் 
பின்வரும் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் : -- 

" திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அம்பத்தூர் மற்றும் பூந்தமல்லி வட்டங்களை சீரமைத்து ஆவடியில் ஒரு புதிய வட்டம் 
உருவாக்கப்படும் . 

2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தனதறிக்கையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 
அம்பத்தூர் மற்றும் பூந்தமல்லி வட்டங்களை சீரமைத்து ஆவடியில் ஒரு புதிய வட்டம் உருவாக்குவதற்கான அவசியங்களை குறிப்பிட்டு , 
மதுரவாயல் வட்டத்திலிருந்து அயப்பாக்கம் கிராமத்தினை பிரித்து புதியதாக தோற்றுவிக்கப்படவுள்ள ஆவடி வட்டத்திலுள்ள திருமுல்லைவாயல் 
உள்வட்டத்துடனும் , புதியதாக வயலாநல்லூர் மற்றும் நேமம் குறுவட்டங்களை உருவாக்கி அவைகளை பூவிருந்தவல்லி வட்டத்திலும் 
சேர்க்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார் . 

3 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் இந்நேர்வில் அரசாணை எண் . 279 , வருவாய்த்துறை , 
நாள் 09 - 06 - 2003 - ல் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவும் , திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித் 
தலைவரின் பரிந்துரையினை ஏற்று , திருவள்ளூர் மாவட்டம் , பூந்தமல்லி மற்றும் அம்பத்தூர் வட்டங்களை சீரமைத்து புதிய ஆவடி வட்டத்தை 
உருவாக்கவும் , மதுரவாயல் வட்டத்திலிருந்து அயப்பாக்கம் கிராமத்தினை பிரித்து புதியதாக தோற்றுவிக்கப்படவுள்ள ஆவடி வட்டத்துடனும் , 
புதியதாக வயலாநல்லூர் மற்றும் நேமம் குறுவட்டங்கள் உருவாக்கி அவைகளை பூவிருந்தவல்லி வட்டத்தில் சேர்க்கவும் , பரிந்துரை 
செய்துள்ளார் . மேலும் , புதியதாக உருவாக்கப்படவுள்ள ஆவடி வட்டத்திற்கு 48 பணியிடங்கள் வருவாய்த் துறைக்கும் , 14 பணியிடங்கள் 
நில அளவை துறைக்கும் அனுமதிக்கவும் , மேலும் , தொடரும் செலவினமாக ரூ.1,20 ,57 ,000 / - ம் மற்றும் தொடரா செலவினமாக ரூ . 20 , 31 ,000 / - ம் 
நிதி ஒப்பளிப்பு வழங்குமாறும் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் . 

4 . மேற்கண்ட சூழ்நிலையில் , கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட 
ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 
I . திருவள்ளூர் மாவட்டம் , பூந்தமல்லி மற்றும் அம்பத்தூர் வட்டங்களை சீரமைத்து புதிய ஆவடி வட்டம் உருவாக்கப்படுகிறது . 
II . புதியதாக வயலாநல்லூர் மற்றும் நேமம் குறுவட்டங்கள் உருவாக்கி அவைகள் பூவிருந்தவல்லி வட்டத்தில் சேர்க்கப்படுகிறது . 
III . புதியதாக உருவாக்கப்படவுள்ள ஆவடி வட்டத்திற்கு மொத்தம் 52 பணியிடங்களும் இதில் 28 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் 

மூலமும் 24 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கப்படுகிறது . 
பொதுப் பிரிவு : 
பணியிடத்தின் பெயர் 

மொத்த நிறுத்திவைக்க 
பணியிடங்கள் வேண்டிய 

பணியிடங்கள் 
- - 


எண் 


J 


புதியதாகதோற்றுவிக்க 

வேண்டிய பணியிடங்கள் 


மொத்தபணியிடங்கள் 


--இஅம்பத்தூர் 


--பூந்தமல்லி 


---அம்பத்தூர் 


பூந்தமல்லி 


ல்மூலம் பணியிடங்கள் 

மறுபரவலமர்த்த 
-Douv||3நிரப்பப்படவேண்டிய 


--- 


-- 


00 


- 


வட்டாட்சியர் 
தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் 1 1 1 
மண்டல துணை வட்டாட்சியர் 

2 1 0 
உதவியாளர் * 7 மிகைப்பணியிடங்கள் 

6 7 1 2 
வருவாய் ஆய்வாளர் 

5 4 2 4 
இளநிலை உதவியாளர் 

2 4 1 2 
* * 1 மிகைப்பணியிடம் 
தட்டச்சர் 

1 1 1 1 

(திருவேங்கடம் 
வட்டத்திலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டும் ) 
பதிவுறு எழுத்தர் 1 1 1 1 

1 1 
9 . அலுவலக உதவியாளர் 

7 8 4 6 

2 7 
10 . இரவுக் காவலர் 1 1 1 1 

1 1 
11 . மசால்சி 

1 - 1 - 
ஈப்பு ஓட்டுநர் 

1 1 1 1 
29 30 15 21 

10 26 
* 7 உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடமாக உள்ளன . இந்த 7 மிகைப் பணியிடங்களில் , சிறப்பு திட்ட அமலாக்கம் , வட்ட வழங்கல் மற்றும் 

சமூக பாதுகாப்புத் திட்டம் ஆகிய பிரிவுகளுக்கு தலா 1 பணியிடம் வீதம் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . மீதமுள்ள 4 மிகைப் 

பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
* * 1 இளநிலை உதவியாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த 1 மிகைப் பணியிடம் சமூக பாதுகாப்புத் திட்டத்திற்கு மறுபரவலமர்த்தல் 

மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


144 - 


144 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ 


பணியிடத்தின் பெயர் 


மொத்த 
பணியிடங்கள் 


எண் 


நிறுத்திவைக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் 


ல்மூலம் பணியிடங்கள்Oநிரப்பப்படவேண்டியமறுபரவலமர்த்த 


புதியதாகதோற்றுவிக்க 

வேண்டிய பணியிடங்கள் 


அம்பத்தூர் 


குஅம்பத்தூர் 


-பூந்தமல்லி 


டுமொத்தபணியிடங்கள் 


-பூந்தமல்லி 


( 2 ) 


சமூகபாதுகாப்புத் திட்டம் : 
1 தனிவட்டாட்சியர் 

வருவாய் உதவியாளர் 


1 
1 


1 
1 


1 
1 


-- 


MO 


-- 


1 


( பொதுப் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 
நிரப்பப்பட வேண்டும் ) . 


3 


இளநிலை உதவியாளர் 


- 


- 


- 


- 


- 


1 


( பொதுப் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 

நிரப்பப்பட வேண்டும் ) . 


1 
-- 
1 


1 
-- 
1 


1 
- 
1 


1 
- 
1 


1 


1 


ஈப்பு ஓட்டுநர் 

பதிவறை எழுத்தர் 
6 அலுவலக உதவியாளர் 

மொத்தம் 
தேர்தல் பிரிவு : 
1 துணை வட்டாட்சியர் 
2 உதவியாளர் 

மொத்தம் 
சிறப்புத் திட்ட அமலாக்கம் : 
1 துணை வட்டாட்சியர் 
2 உதவியாளர் 


1 
1 
2 


2 
2 
4 


1 
1 
2 


1 
1 
2 


1 
1 


1 
1 


1 
1 


1 
1 


( பொதுப் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 
நிரப்பப்பட வேண்டும்) . 


1 


1 


1 


1 


1 


1 


- 


கணினி இயக்குபவர் 
( தொகுப்பூதியம் மாதம் 
ஒன்றுக்கு ரூ . 7500/ - வீதம் ) 

மொத்தம் 
வட்ட வழங்கல் பிரிவு : 

வட்ட வழங்கல் அலுவலர் 

(துணை வட்டாட்சியர் ) 
2 உதவியாளர் 


- 


- 


1 ) 


I 


( பொதுப் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 
நிரப்பப்பட வேண்டும் ) . 


3 


இளநிலை உதவியாளர் 


I 


(திருவேங்கடம் 

வட்டத்திலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 
நிரப்பப்பட வேண்டும் ) . 


சிறப்பு வருவாய் ஆய்வாளர் 
(இளநிலை உதவியாளர் நிலை) 


- 


1 


- 


1 


(திருவேங்கடம் 

வட்டத்திலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 
நிரப்பப்பட வேண்டும்) . 


5 


அலுவலக உதவியாளர் 
மொத்தம் 


- 


PI 


- 


, 


2 


5 


Sep. 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


145 


பணியிடத்தின் பெயர் 


வ 
எண் 


மொத்த 
பணியிடங்கள் 


நிறுத்திவைக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் 


மறுபரவலமர்த்தல்மூலம் Oநிரப்பப்படவேண்டிய 

பணியிடங்கள் 


புதியதாகதோற்றுவிக்க 

வேண்டிய பணியிடங்கள் 


மொத்தபணியிடங்கள் 


ஞஅம்பத்தூர் 


-பூந்தமல்லி 


குஅம்பத்தூர் 


பூந்தமல்லி 


| 


| 


- 


| 


- 


| 


|---| 


- 


| 


1 
1 


1 
- 


| 


| 


நில அளவை பிரிவு : 

கோட்ட ஆய்வாளர்(1 மிகைப் பணியிடம் ) 1 
மண்டல துணை ஆய்வாளர் 
வட்ட சார் ஆய்வாளர் 
முதுநிலை வரைவாளர் 

1 
நில ஆவண வரைவாளர் 

1 
( 2 மிகைப் பணியிடங்கள்) 
குறுவட்ட அளவர் 

5 
வட்ட அளவர் (1 மிகைப் பணியிடம் ) 
நகர சார் ஆய்வாளர் 
( 1 மிகைப் பணியிடம் ) 
வட்ட வரைவாளர் (1 மிகைப் பணியிடம் ) 1 
புல உதவியாளர் 

2 
மொத்தம் 

13 


4 


- 


| 


| 


|| 


|| 


- 


1 


| 


| 


| 


| 


| 


- 


- 


2 
12 


1 
6 


9 


- 


6 


5 


10 


* 1 கோட்ட ஆய்வாளர் பணியிடம் , 2 நில ஆவண வரைவாளர் பணியிடங்கள் , 1 வட்ட அளவர் பணியிடம் , 1 நகர சார் 
ஆய்வாளர் பணியிடம் மற்றும் 1 வட்ட வரைவாளர் பணியிடம் ஆகிய பணியிடங்கள் மிகைப் பணியிடங்களாக உள்ளன . இந்த 
மிகைப் பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


10 
4 


26 
6 


15 
4 
2 
3 


ஆவடி வட்டத்திற்கான மொத்த பணியிடங்கள் : 
பொதுப்பிரிவு 

29 30 
சமூகப் பாதுகாப்பு திட்டம் 

4 4 
தேர்தல் பிரிவு 

2 4 
சிறப்பு திட்ட அமலாக்கம் 

3 3 
வட்ட வழங்கல் பிரிவு 

- 2 
நில அளவை பிரிவு 

13 12 
மொத்தம் 

51 55 
மிகைப் பணியிடங்கள் : 
பணியிடங்கள் கோட்ட உதவியாளர் நில ஆவண 
ஆய்வாளர் 

வரைவாளர் 
எண்ணிக்கை 

1 


6 | 
30 


41 


24 52 


மொத்தம் 


வட்ட 
அளவர் 


வட்ட நகர சார் 
வரைவாளர் ஆய்வாளர் 

1 


10 


புதியதாக உருவாக்கப்படவுள்ள திருவேங்கடம் வட்டத்திலிருந்து மிகைப்பணியிடங்களை புதிய ஆவடி வட்டத்திற்கு மறுபரவலமர்த்தல் 
மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டிய பணியிடங்களின் விவரம் பின்வருமாறு : 


எண்ணிக்கை 


வட்டம் 
திருவேங்கடம் 


பணியிடம் 
சிறப்பு வருவாய் ஆய்வாளர் (இளநிலை உதவியாளர் நிலை ) 
தட்டச்சர் 
இளநிலை உதவியாளர் 

மொத்தம் 


146 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


IV . புதியதாக உருவாக்கப்படும் ஆவடி வட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினம் மற்றும் தொடராச் 
செலவினம் கீழ்கண்டவாறு ஒப்பளிக்கப்படுகிறது . 


தொடரும் செலவினம் : 
வ . எண் 


விவரம் 


தொகை 
ரூ . 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (திருத்திய ஊதிய விகிதப்படி ) 
தாலுக்கா ( அலுவலக கட்டிட வாடகை ) 
எரிபொருள் ( டீசல் ) 
மின்சார கட்டணம் 
தொலைபேசிக்கட்டணம் 
மொத்தம் 


46, 47 , 600 
1 , 44 ,000 
1 , 92 , 000 
1,20 , 000 

25, 000 
51,28 ,600 


தொடரா செலவினங்கள் : 

வ . எண் 


விவரம் 


எண்ணிக்கை 


தொகை 
ரூ . 


உலON--|வவ 


ஈப்பு 

11, 12 , 000 
கணினி 

75 , 000 
பிரிண்டர் 

25 ,000 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 

50 ,000 
பேக்ஸ் 

10 , 000 
தளவாடங்கள் 

4 , 00 , 000 
தீயணைப்பான் 

10 , 000 
தொலைபேசி இணைப்பு 

6 , 000 
குளிர்சாதனம் 

25 , 000 
மொத்தம் 

17 , 13 ,000 
V . மசால்சி மற்றும் இரவு காவலர் ஆகிய பணியிடங்கள் வெளிமுகமை ( By outsourcing ) மூலம் நிரப்பவும் ஒப்புதல் 
வழங்கப்படுகிறது . 

VI. தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு பணிக்காலம் ஒரு ஆண்டு முடிவதற்கு முன்பாக பணி 
இடைவெளி (Break in service ) கொடுக்கப்படவேண்டும் . 
5 . மேலே பத்தி 4(IV )-இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின் கீழ் பற்று வைக்க வேண்டும் . 

( 10 ) பணியாளர் சம்பளங்கள் 
( i ) வருவாய் பணியிடங்கள் ரூ .1,000 / 
2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
- 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
(il) நில அளவைப் பணியிடங்கள் ரூ .1,000/ 
2029- 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . திட்டத்தில் சேராதது 
AF நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
( iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ.1,000/ 
3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . திட்டத்தில் சேராதது 
AB மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 
( II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 - ஏனைய பணியாளரமைப்பு - I . திட்டத்தில் சேராதது - 
AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைப்பேசி கட்டணங்கள் ரூ. 31 , 000/ 

தொடரும் செலவினம் ரூ. 25 , 000/ - மற்றும் தொடராச் செலவினம் ரூ .6 ,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 
( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ .1,20 , 000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 


Sep . 23 , 20151 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


147 


147 


( இ ) 05 05 அறைகலன்க ள் ரூ .4 ,00 , 000/ 

05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 


( ஈ ) 06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் 01 வாடகை ரூ .1,44, 000/ 

தொடரும் செலவினம் 
( த . தொ . கு 2053 00 094 AB 0611 ) 


( உ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ .95 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 


ரூ .11 ,12 ,000 / 


( ஊ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் 

(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 


( எ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ. 1, 92 ,000/ 

( த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 


( ஏ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ .1,00 , 000/ 

( த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 


6 . மேலே பத்தி 4( IV ) - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணி குறித்த செலவினமாகும் 
( New Instrument of Services) . இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்ட மன்றப் பேரவையின் ஒப்புதலை 
எதிர்நோக்கி இச்செலவினம் முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து (Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . 
இதற்கான ஆணை நிதித் ( வ . செ . பொது . 1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து நடப்பு 
ஆண்டிற்கு தேவைப்படும் நிதியை சரியாக கணக்கிட்டு பணம் ஒப்புதல் செய்ய உரிய படிவத்தில் , இவ்வரசாணையின் நகலுடன் 
நிதித் ( வ . செ . பொது .1 ) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , 
சென்னை - 5 கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் (Supplementary 
Estimate ) சேர்க்கும்பொருட்டு உரிய வரைவு விளக்க குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதித் (வருவாய்/ வ . செ . பொது ) துறைக்கு 
அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

7 . இவ்வரசாணை இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
31.08.2015 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 

8 . புதிய ஆவடி வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 4 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

9 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 49153/சி . எம் .பி .சி /2015 நாள் 31.8.2015 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது மற்றும் கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் . 855 ( எண்ணூற்று ஐம்பத்து ஐந்து) . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


அரசாணை (நிலை ) எண் .318 , வருவாய்த்துறை , நாள் 31. 08. 2015 


அறிவிக்கை 


1 


பூவிருந்தவல்லி வட்டத்தில் தற்போது உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


வ . 


வ . 
எண் . 


வட்டத்தின் 
பெயர் . 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 
( 5 ) 


( 1) 


( 2 ) 
பூவிருந்தவல்லி 


1 . 


- 


பூவிருந்தவல்லி 
உள்வட்டம் 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் . 

( 6 ) 
பாரிவாக்கம் 
பானவேடுதோட்டம் 
பிடாரிதாங்கல் 
கோளப்பஞ்சேரி 
மடவிளாகம் 
மேப்பூர் 
அகரம் மேல் 


ம்ம் 


148 - 


148 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . 


வ . 
எண் . 


வட்டத்தின் 
பெயர் . 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர். 

( 6 ) 
நசரத்பேட்டை 


(1) 


( 2 ) 


( 5 ) 


( 3 ) 
1 . பூவிருந்தவல்லி 

உள்வட்டம் 


* 


- 


வரதராஜபுரம் 
தூக்கணம்பட்டு 
அரியமந்தநல்லூர் 
பூந்தமல்லி 
அக்ரஹாரம் 
சென்னீர்குப்பம் 
கோபுரசநல்லூர் 
காட்டுப்பாக்கம் 


* 


- 


2 . திருமழிசை 
உள்வட்டம் 


நொச்சிமேடு 


ல 


ம் 


ம் 


கூடப்பாக்கம் 
மெய்யூர் 
படூர் 
நேமம் ஏ 
நேமம் பி 
திருமலைராஜபுரம் 
குத்தம்பாக்கம் 
செம்பரம்பாக்கம் 
பர்வதராஜபுரம் 
நரசிங்கபுரம் 
வெள்ளவேடு 
கீழ்மணம்பேடு 
திருமழிசை 
உடையவர்கோயில் 


= 


* 


- 


3 . ஆவடி 
உள்வட்டம் 


சோராஞ்சேரி அ 


ல 


ம்ம் 


சோராஞ்சேரி ஆ 
விளிஞ்சியம்பாக்கம் 
பருத்திப்பட்டு 
பாலேரிபட்டு 
சுந்தரசோழவரம் 
திருவேற்காடு 
வீரராகவபுரம் 
கண்ணப்பாளையம் 
மேல்பாக்கம் 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


149 


வ . 
எண் . 


வட்டத்தின் 
பெயர் . 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


வ . 
எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 
( 5 ) 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர். 
( 6 ) 


(1) 


(2) 


F 


- 


- 


4 . திருநின்றவூர் 
உள்வட்டம் 


நடுக்குத்தகை 


ல் 


N 


- 


ம் 


ப 


நெமிலிச்சேரி 
திருநின்றவூர் எ 
திருநின்றவூர் பி 
அக்ரஹாரம் மேல் 
கொரட்டூர் அ 
கொரட்டுர் ஆ 
வயலாநல்லூர் அ 
வயலாநல்லூர் ஆ 
அமுதூர்மேடு 
கருணாகரச்சேரி 
தண்டுரை 


ப 


ம் 


ம் 


N8 


ம் 


அரசாணை (நிலை ) எண் . 318 , வருவாய்த்துறை , நாள் 31 .08 . 2015 


அறிவிக்கை 


2 


உத்தேச பிரிவினைக்கு பின்பு பூவிருந்தவல்லி வட்டத்தில் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு . 


வ . 


வ . 
எண் . 


வட்டத்தின் 
பெயர் . 


குறுவட்டத்தின் 

பெயர். 


எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 
( 5 ) 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் . 


(1) 


(2) 


( 3 ) 


T 


( 6 ) 


பூவிருந்தவல்லி 


- 


1 . பூவிருந்தவல்லி 
உள்வட்டம் 


பூந்தமல்லி 


ல 


அக்ரஹாரம் 
சென்னீர்குப்பம் 
கோபுரசநல்லூர் 


ம்ம் 


காட்டுப்பாக்கம் 


திருவேற்காடு 
வீரராகவபுரம் 


சுந்தரசோழவரம் 
திருமழிசை 


2 . திருமழிசை 
உள்வட்டம் 


-ல் 


உடையவர்கோயில் 


மடவிளக்கம் 


வெள்ளவேடு 


ம்ம் 


நரசிங்கபுரம் 
பர்வதராஜபுரம் 
குத்தம்பாக்கம் 


150 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ . 
எண் . 


வ . 


வட்டத்தின் 


வட்டத்தின் 
பெயர் . 


குறுவட்டத்தின் 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


வ . 
எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 
( 5 ) 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் . 


(1) 


( 1 ) 


(2) 


( 6 ) 


செம்பரம்பாக்கம் 


2 . திருமழிசை 
உள்வட்டம் 


- 


வரதராஜபுரம் 
அரியமந்தநல்லூர் 
தூக்கணம்பட்டு 
நசரத்பேட்டை 
மேப்பூர் 
அகரம்மேல் 
கீழ்மணம்பேடு 
கூடப்பாக்கம் 


ம் 


- 


3 . நேமம் 
உள்வட்டம் 


ல 


மெய்யூர் 


படூர் 


ம்ம் 


நேமம் ஏ 
நேமம் பி 
திருமலைராஜபுரம் 
நொச்சிமேடு 
கொரட்டூர் அ 
கொரட்டுர் ஆ 
வயலாநல்லூர் அ 


- 


4 . வயலாநல்லூர் 
உள்வட்டம் 


ல் 


ம்ம் 


வயலாநல்லூர் ஆ 
கண்ணப்பாளையம் 
மேல்பாக்கம் 
அமுதூர்மேடு 
சோராஞ்சேரி அ 
பாரிவாக்கம் 
பானவேடுதோட்டம் 
பிடாரிதாங்கள் 
கோளப்பஞ்சேரி 


வ . 


( 2 ) 


அரசாணை (நிலை ) எண் . 318 , வருவாய்த்துறை , நாள் 31. 08 .2015 

அறிவிக்கை 3 
அம்பத்தூர் வட்டத்தில் தற்போது உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு . 
வ . வட்டத்தின் குறுவட்டத்தின் 

வருவாய் 

வருவாய் 
எண் . பெயர் . பெயர். கிராமத்தின் 

கிராமத்தின் 
எண் . 

பெயர் . 
( 3 ) ( 5 ) 

( 6 ) 
1 . அம்பத்தூர் 1 . அம்பத்தூர் 

மண்ணூர்பேட்டை 
உள்வட்டம் 

அத்திப்பட்டு 
அம்பத்தூர் 
பாடி 
முகப்பேர் 
காக்காப்பள்ளம் 


- 


ம்ம் 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


151 


வ . 


வட்டத்தின் 
பெயர் . 


குறுவட்டத்தின் 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


வ . 
எண் . 


எண் . 


வ . 
(1) 


வட்டத்தின் 

(2) 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் . 
( 6 ) 


T 


( 5 ) 


( 3 ) 
2 . கொரட்டுர் உள்வட்டம் 


- 


ஒரகடம் 


0 


- 


3 . திருமுல்லைவாயல் 

உள்வட்டம் 


0 


ம் 


4 . மோரை உள்வட்டம் 


- 


ல 


பட்ரவாக்கம் 
மேனாம்பேடு 
கொரட்டுர் 
கோவில்பதாகை - 1 
கோவில்பதாகை- 2 
திருமுல்லைவாயல் 1 
திருமுல்லைவாயல் 2 
பாலவேடு 
முத்தாபுதுப்பட்டு 
மிட்டன மல்லி 
கீழக்கொண்டையார் 
ஆலத்தூர் 
பாண்டேஸ்வரம் 
அரக்கம்பாக்கம் 
மோரை - 1 
மோரை - 2 
மேல்பாக்கம் 
கதவூர் 
வெள்ளச்சேரி 
வெள்ளானூர் - 1 
வெள்ளானூர்- 2 
பொத்தூர் 
பம்மதுகுளம் 


ம் 


ம் 


ம் 


5 . வெள்ளானூர் உள்வட்டம் 


- 


5 


அரசாணை (நிலை ) எண் . 318 , வருவாய்த்துறை, நாள் 31 . 08 .2015 


வ . 


அறிவிக்கை 4 
உத்தேச பிரிவினைக்கு பின்பு அம்பத்தூர் வட்டத்தில் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு . 
வட்டத்தின் குறுவட்டத்தின் 

வ . வருவாய் 

வருவாய் 
எண் . பெயர். 

பெயர் . எண் . கிராமத்தின் 

கிராமத்தின் 
எண் . 

பெயர் . 
( 1) ( 2 ) 

( 6 ) 
1 . | அம்பத்தூர் 1 . அம்பத்தூர் உள்வட்டம் 

மண்ணூர்பேட்டை 
அத்திப்பட்டு 
அம்பத்தூர் 


( 2 ) 


பாடி 


ம்ம் 


2 . கொரட்டுர் உள்வட்டம் 


- 


முகப்பேர் 
காக்காப்பள்ளம் 
ஒரகடம் 
பட்ரவாக்கம் 
மேனாம்பேடு 


கொரட்டூர் 


152 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


அரசாணை ( நிலை ) எண் .318 , வருவாய்த்துறை , நாள் 31.08.2015 

அறிவிக்கை 5 
உத்தேச பிரிவினைக்கு முன்பு மதுரவாயல் வட்டத்தில் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக பின்வருமாறு : 


வ . 


வ . 
எண் . 


வட்டத்தின் 
பெயர் . 


குறுவட்டத்தின் 

பெயர். 


எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
எண் . 


( 1) 


( 3) 


( 2 ) 
மதுரவாயல் 


T- 


1 . மதுரவாயல் உள்வட்டம் 


No 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் . 

( 6 ) 
அயனம்பாக்கம் 
கோலடி 
பெருமாள் அகரம் 
வானகரம் 
துண்டலம் 
சிவபூதம் 
செட்டியார் அகரம் 
நூம்பல் 
மதுரவாயல் 
நொளம்பூர் 
அடையாளம்பட்டு 
அயப்பாக்கம் 
நெற்குன்றம் 
வளசரவாக்கம் 
ராமாபுரம் 
போரூர் 
காரம்பாக்கம் 


= 


2 . போரூர் உள்வட்டம் 


- 


5 


+ 


ம 


அரசாணை (நிலை ) எண் . 318 , வருவாய்த்துறை, நாள் 31.08 .2015 


( 3) 


T- 


( 5 ) 


ஸ் 


ம்ம் 


அறிவிக்கை 6 
உத்தேச பிரிவினைக்கு பின் எஞ்சிய மதுரவாயல் வட்டத்தில் உள்ள கிராமங்களின் பெயர்கள் குறுவட்டங்கள் வாரியாக 
பின்வருமாறு : 
வ . வட்டத்தின் குறுவட்டத்தின் 

வ . வருவாய் 

வருவாய் 
எண் . பெயர். 

பெயர் . எண் . கிராமத்தின் 

கிராமத்தின் 
எண் . 

பெயர் . 

( 6 ) 
மதுரவாயல் 1 . மதுரவாயல் உள்வட்டம் 

அயனம்பாக்கம் 
கோலடி 
பெருமாள் அகரம் 
வானகரம் 
துண்டலம் 
சிவபூதம் 
செட்டியார் அகரம் 
நூம்பல் 
மதுரவாயல் 
நொளம்பூர் 

அடையாளம்பட்டு 
2 . போரூர் உள்வட்டம் 

நெற்குன்றம் 
வளசரவாக்கம் 
ராமாபுரம் 
போரூர் 
காரம்பாக்கம் 


No 


= 


- 


2 


+ 


ம 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


153 


அரசாணை (நிலை ) எண் . 318 , வருவாய்த்துறை , நாள் 31 . 08. 2015 

அறிவிக்கை 7 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூந்தமல்லி , மதுரவாயல் மற்றும் அம்பத்தூர் 
வட்டத்தை பிரித்து 2015 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 31 - ஆம் நாளில் இருந்து ஆவடியை தலைமையிடமாக கொண்டு வட்டமொன்று 
கீழ்காணப்பட்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள கிராமங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 


வ . 
எண் . 


வட்டத்தின் 
பெயர் . 


குறுவட்டத்தின் 

பெயர் . 


வ . 
எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 

எண் . 


வருவாய் 
கிராமத்தின் 
பெயர் . 
(6 ) 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


(4 ) 


( 5 ) 


ஆவடி 


1 . ஆவடி உள்வட்டம் 


2 . திருநின்றவூர் உள்வட்டம் 


3 . திருமுல்லைவாயல் உள்வட்டம் 


N-00voorAwN-OoAwN-Oaw-0AWN 


பருத்திப்பட்டு 
பாலேரிபட்டு 
விளிஞ்சியம்பாக்கம் 
சோராஞ்சேரி " ஆ " 
தண்டுரை 
திருநின்றவூர் 
நடுக்குத்தகை 
அக்ரஹாரம்மேல் 
நெமிலிச்சேரி 
கருணாகரச்சேரி 
கோவில்பதாகை 
திருமுல்லைவாயல் 
பாலவேடு 
முத்தாபுதுப்பட்டு 
மிட்டனமல்லி 
அயப்பாக்கம் 
கீழ்க்கொண்டையார் 
ஆலத்தூர் 
பாண்டேஸ்வரம் 
அரக்கம்பாக்கம் 
மோரை 
மேல்பாக்கம் 
கதவூர் 
வெள்ளச்சேரி 
வெள்ளானூர் 
பொத்தூர் 
பம்மதுகுளம் 


4 . மோரை உள்வட்டம் 


5 . வெள்ளானூர் உள்வட்டம் 


பூந்தமல்லி , மதுரவாயல் மற்றும் அம்பத்தூர் வட்டத்தில் உள்ளடங்கும் மேற்கண்ட கிராமங்கள் மீது பூந்தமல்லி , மதுரவாயல் மற்றும் 
அம்பத்தூர் வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் 2015 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 31- ஆம் நாளிலிருந்து ஆவடி 
வட்டாட்சியரால் கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


154 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


தலைமைச் செயலகம் , 2015 செப்டம்பர் 23 . 


No . ||(1 ) / REV /19/ 2015 . 


[ ஆட்சி எல்லை - கிருஷ்ணகிரி மாவட்டம் - கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி வட்டங்களை சீரமைத்து புதிய பர்கூர் வட்டம் 
உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது .) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : -- 


[ அரசாணை 


(நிலை ) எண் 319 , வருவாய் ( வ . நி . 1(1)] த் துறை , 31 ஆகஸ்ட் 2015 .) 


படிக்கவும் : 

(1) அரசாணை எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 09- 06 - 2003 


அரசாணை (2டி ) எண் . 176 , வருவாய்த் துறை , நாள் 15 - 06 - 2012 . 


மாவட்ட ஆட்சித் தலைவர் , கிருஷ்ண 


கிரி மாவட்டம் , கடித எண் . ந. க . 32930/ 2011/ அ4 , நாள் 07 - 10 - 2013. 


( 4 ) 


கூடுதல் தலைமைச் செயலர் (ம ) வருவாய் நிருவாக ஆணையர் கடித எண் பணி . பணி6(4)/41558/ 2013 , 
நாள் 22 - 02 - 2014 , 23 - 01- 2015 மற்றும் 24 - 03 - 2015 . 


ஆணை:- எண் 319 , வருவாய் [ வ . நி . 1(1)] த் துறை , 31 ஆகஸ்ட் 2015 . 


மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 11 - 08 - 2014 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் 
கீழ் பின்வரும் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள்: 


" கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய வட்டங்களைச் சீரமைத்து பர்கூரில் ஒரு புதிய 
வட்டம் உருவாக்கப்படும் . 


2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் தனதறிக்கையில் கிருஷ்ணகிரி வட்டம் பர்கூர் 
உள்வட்டத்திலுள்ள 13 கிராமங்களும் , பாலேப்பள்ளி உள்வட்டத்திலுள்ள 12 கிராமங்களும் மற்றும் போச்சம்பள்ளி வட்டம் மத்தூர் 
உள்வட்டத்திலுள்ள 13 கிராமங்களில் , 5 கிராமங்களும் ஆக மொத்தம் 30 கிராமங்கள் கொண்ட புதிய பர்கூர் வட்டம் உருவாக்கப்பட 
வேண்டுமென தெரிவித்துள்ளார் . 


3 . கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் தனது அறிக்கையில் இந்நேர்வில் அரசாணை எண் . 
279 , வருவாய்த் துறை , நாள் 09 - 06 - 2003 - ல் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது எனவும் , 
கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரையினை ஏற்று கிருஷ்ணகிரி மாவட்டம் , கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய 
வட்டங்களைப் பிரித்து பர்கூரை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வட்டம் உருவாக்கவும் , புதியதாக உருவாக்கப்படவுள்ள பர்கூர் 
வட்டத்திற்கு 39 பணியிடங்கள் வருவாய்த் துறைக்கும் , 7 பணியிடங்கள் நில அளவைத் துறைக்கும் அனுமதிக்குமாறும் , மற்றும் 
தொடரும் செலவினமாக ரூ.1,58,47 ,488 /- ம் தொடரா செலவினமாக ரூ .2 ,38 ,64 ,000 / - ம் அனுமதிக்குமாறும் அரசைக் கேட்டுக்கொண்டுள்ளார் . 


4 . மேற்கண்ட சூழ்நிலையில் , கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட 
ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 


(i ) கிருஷ்ணகிரி மாவட்டம் , கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி வட்டங்களை பிரித்து புதிய பர்கூர் வட்டம் உருவாக்கப்படுகிறது . 


( ii ) புதியதாக உருவாக்கப்படும் பர்கூர் வட்டத்திற்கு கீழ்கண்டவாறு மொத்தம் 38 பணியிடங்களும் , இதில் 24 பணியிடங்கள் 

மறுபரவலமர்த்தல் மூலமும் , 14 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் ஒப்புதல் வழங்கப்படுகிறது : 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


155 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


கிருஷ்ணகிரி ருவட்டத்திலுள்ளமொத்த 

பணியிடங்கள் 


போச்சம்பள்ளி -வட்டத்திலுள்ளமொத்த 

பணியிடங்கள் 


கிருஷ்ணகிரிவட்டத்தில் டுநிறுத்திவைக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


போச்சம்பள்ளி வட்டத்தில்நிறுத்திவைக்க வேண்டியபணியிடங்கள் 


மறுபரவலமர்த்தல்மூலம் நிரப்பப்படவேண்டிய 

பணியிடங்கள் 


புதியதாகதோற்றுவிக்க வேண்டியபணியிடங்கள் 


6மொத்தபணியிடங்கள் 


( 1) 


( 8 ) 


பொதுப்பிரிவு : 
1 . வட்டாட்சியர் 


-- 


தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் 
மண்டல துணை வட்டாட்சியர் 
# 1 மிகைப்பணியிடம் 


N-- 


N-- 


--- 


||| 


|-- 


در 


4 . உதவியாளர் * 6 மிகைப்பணியிடங்கள் 


7 


UT 


A 


- 


( கிருஷ்ணகிரி 
பொதுப்பிரிவில் 
உள்ள மிகைப் 
பணியிடம் ) 


- 


5 . வருவாய் ஆய்வாளர் 

இளநிலை உதவியாளர் / இளநிலை 
வருவாய் உதவியாளர் 
தட்டச்சர் 
பதிவறு எழுத்தர் 
அலுவலக உதவியாளர் 
* * 7 மிகைப்பணியிடங்கள் 


-- 


- 


( கிருஷ்ணகிரி 
பொதுப்பிரிவில் 
உள்ள மிகைப் 
பணியிடம் ) 


- 


இரவுக் காவலர் 

மசால்சி 
12 . ஓட்டுனர் 


- 
1 


1 
1 


- 
1 


1 


1 


1 


1 


மொத்தம் 


44 


29 


29 


21 


6 


15 


# நிர்ணயிக்கப்பட்ட பணியாளர் அளவுகோலின்படி ( As per the standard staff pattern ) இரண்டு குறுவட்டங்கள் வரை 
உள்ள வட்டங்களுக்கு மண்டல துணை வட்டாட்சியர் பணியிடம் தேவையில்லை . எனவே , போச்சம்பள்ளி வட்டத்திலுள்ள 
உள்ள 1 மண்டல துணை வட்டாட்சியர் பணியிடம் , தேர்தல் பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட 
வேண்டும் . 


* 6 உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன (கிருஷ்ணகிரி 2 பணியிடங்கள் மற்றும் போச்சம்பள்ளி 
4 பணியிடங்கள்) . போச்சம்பள்ளியில் உள்ள 4 மிகைப்பணியிடங்கள் சமூக பாதுகாப்புத் திட்டம் , தேர்தல் பிரிவு , 
சிறப்பு திட்ட அமலாக்கம் மற்றும் வட்ட வழங்கல் பிரிவிற்கும் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
கிருஷ்ணகிரி வட்டத்திலுள்ள 2 மிகைப் பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கும் மாற்றம் 
செய்யப்பட வேண்டும் . 


* * 7 அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இந்த 7 மிகைப் பணியிடங்களில் , 

கிருஷ்ணகிரி வட்டத்திலிருந்து ஒரு மிகைப்பணியிடம் சமூக பாதுகாப்புத் திட்ட பிரிவிற்கும் , மீதமுள்ள ஆறு 
பணியிடங்கள் (3 பணியிடம் கிருஷ்ணகிரி & 3 பணியிடம் போச்சம்பள்ளி) தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகங்களுக்கும் 
மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


156 - 


156 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


கிருஷ்ணகிரி வட்டத்திலுள்ளமொத்த 

பணியிடங்கள் 


போச்சம்பள்ளி வட்டத்திலுள்ளமொத்த 

பணியிடங்கள் 


கிருஷ்ணகிரிவட்டத்தில் நிறுத்திவைக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


போச்சம்பள்ளி வட்டத்தில்நிறுத்திவைக்க வேண்டியபணியிடங்கள் 


ல்மூலம் நிரப்பப்படவேண்டிய 

பணியிடங்கள்மறுபரவலமர்த்த 


புதியதாகதோற்றுவிக்க வேண்டியபணியிடங்கள் 


மொத்தபணியிடங்கள் 


சமூகபாதுகாப்புத் திட்டம் : 

(1 ) 


( 8 ) 


( 9) 


1 சிறப்பு வட்டாட்சியர் 

வருவாய் உதவியாளர் 


--@ 


( போச்சம்பள்ளி பொதுப் 
பிரிவில் உள்ள மிகைப் 

பணியிடம் ) . 


- 


1 


3 


இளநிலை உதவியாளர் ) 
இளநிலை வருவாய் உதவியாளர் 


( கிருஷ்ணகிரி தேர்தல் 
பிரிவில் உள்ள மிகைப் 

பணியிடம் ) . 


4 தட்டச்சர் 


( புதியதாக வெம்பக் 

கோட்டை வட்டம் 
உருவாக்கப்படு போது 
ஏற்படும் மிகைப் 
பணியிடம் ) 


5 
6 


பதிவுறு எழுத்தர் 
அலுவலக உதவியாளர் 


1 


(கிருஷ்ணகிரி பொதுப் - 
பிரிவில் உள்ள மிகைப் 

பணியிடம் ) 


தேர்தல் பிரிவு : 


1 


துணை வட்டாட்சியர் 


- 


1 ) 


( போச்சம்பள்ளி 
பொதுப் பிரிவிலிருந்து 
மிகைப் பணியிடம் ) 


2 


உதவியாளர் 


-- 


( போச்சம்பள்ளி பொதுப் 

பிரிவிலிருந்து 
மிகைப் பணியிடம் ) 


3 இளநிலை உதவியாளர் 

* 2 மிகைப்பணியிடங்கள் 


கணினி இயக்குபவர் 
* * 1 மிகைப்பணியிடம் 


மொத்தம் 


2 


2 


* 2 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இதில் , கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு மிகைப்பணியிடம் 
சமூகப் பாதுகாப்பு திட்ட பிரிவிற்கும் , போச்சம்பள்ளியிலுள்ள ஒரு மிகைப்பணியிடம் வட்ட வழங்கல் பிரிவிற்கும் மறுபரவலமர்த்தல் 

மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
* * 1 கணினி இயக்குபவர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த மிகைப் பணியிடம் சிறப்புத் திட்ட அமலாக்க பிரிவிற்கு 

மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


157 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


- 


கிருஷ்ணகிரி @வட்டத்திலுள்ளமொத்த 

பணியிடங்கள் 


போச்சம்பள்ளி -வட்டத்திலுள்ளமொத்த 

பணியிடங்கள் 


கிருஷ்ணகிரிவட்டத்தில் குநிறுத்திவைக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


- 


போச்சம்பள்ளி வட்டத்தில்நிறுத்திவைக்க வேண்டியபணியிடங்கள் 


ல்மூலம் நிரப்பப்படவேண்டிய 

பணியிடங்கள்மறுபரவலமர்த்த 


புதியதாகதோற்றுவிக்க வேண்டியபணியிடங்கள் 


6 
மொத்த 
பணியிடங்கள் 



. 
" 


(2) 


( 8 ) 


3 


சிறப்பு திட்ட அமலாக்கம் : 


- 


| 


- 


1 துணை வட்டாட்சியர் 
2 உதவியாளர் 


1 
- 


- 
- 


1 
1 ) 


- 


( போச்சம்பள்ளி பொதுப் 

பிரிவில் உள்ள 
மிகைப் பணியிடம் ) 


--- 


கணினி இயக்குபவர் 
( தொகுப்பூதியம் மாதம் 
ஒன்றுக்கு ரூ. 7500/ - வீதம் ) 


(கிருஷ்ணகிரி தேர்தல் 

பிரிவில் உள்ள 
மிகைப் பணியிடம் ) 

2 ) 


மொத்தம் 


1 


3 


வட்ட வழங்கல் பிரிவு : 
1 வட்ட வழங்கல் அலுவலர் 

(துணை வட்டாட்சியர் நிலை ) 
2 உதவியாளர் 

- 1 ) 
( போச்சம்பள்ளி 

பொதுப் 
பிரிவில் உள்ள 

மிகைப் பணியிடம் ) 
3 இளநிலை உதவியாளர் 

- 1 ) 
( போச்சம்பள்ளி 
தேர்தல் பிரிவில் 
உள்ள மிகைப் 

பணியிடம் ) 
தனிவருவாய் ஆய்வாளர் 
(இளநிலை உதவியாளர் நிலை ) 

( கிருஷ்ணகிரியில் 
* * 2 மிகைப்பணியிடங்கள் 

வட்ட வழங்கல் 
பிரிவில் உள்ள 

மிகைப் பணியிடம் ) 
5 அலுவலக உதவியாளர் 

மொத்தம் , 5 5 5 4 1 
1 5 
5 
* * 2 தனிவருவாய் ஆய்வாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இப்பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் 

அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
நில அளவை பிரிவு : 
1 மண்டல துணை ஆய்வாளர் 

1 1 
வட்ட சார் ஆய்வாளர் 


முதுநிலை வரைவாளர் 


1 


1 


158 - 


158 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - - Sec . 1 


வ.எண். 


பணியிடத்தின் பெயர் 


கிருஷ்ணகிரி வட்டத்திலுள்ளமொத்த 

பணியிடங்கள் 


போச்சம்பள்ளி வட்டத்திலுள்ளமொத்த 

பணியிடங்கள் 


கிருஷ்ணகிரிவட்டத்தில் நிறுத்திவைக்கவேண்டிய 

பணியிடங்கள் 


ல்மூலம் நிரப்பப்படவேண்டிய 

பணியிடங்கள்மறுபரவலமர்த்த 


புதியதாகதோற்றுவிக்க வேண்டியபணியிடங்கள் 


மொத்தபணியிடங்கள் 


போச்சம்பள்ளி 

வட்டத்தில்நிறுத்திவைக்க 
•+Iv|-வேண்டியபணியிடங்கள் 


வட்ட வரைவாளர் ( 1 மிகைப் பணியிடம் ) 1 
புல உதவியாளர் (1 மிகைப் பணியிடம் ) 3 
நத்தம் சார் ஆய்வாளர் ( 1 மிகைப் பணியிடம் ) 1 
குறுவட்ட அளவர் 

மொத்தம் 


-||||0 


-v|-| 


1 வட்ட வரைவாளர் , 1 புல உதவியாளர் மற்றும் 1 நத்தம் சார் ஆய்வாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . 
இப்பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மறு பரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


29 
6 


29 
6 


21 
6 


9 
4 


6 
3 


15 
7 


பர்கூர் வட்டத்திற்கான மொத்த பணியிடங்கள் : 
1 பொதுப்பிரிவு 

44 
சமூகப் பாதுகாப்பு திட்டம் 

6 
தேர்தல் பிரிவு 
சிறப்பு திட்ட அமலாக்கம் 
வட்ட வழங்கல் பிரிவு 
நில அளவை பிரிவு 
மொத்தம் 

82 


57 


57 


46 


24 


14 38 


மிகைப்பணியிடங்கள் : 


உதவியாளர் 


பணியிடத்தின் நத்தம் சார் 
பெயர் 

ஆய்வாளர் 


அலுவலக 
உதவியாளர் 


வட்ட 
வரைவாளர் 


புல 
உதவியாளர் 


தனி மொத்தம் 
வருவாய் 
ஆய்வாளர் 
(இளநிலை 
உதவியாளர் 
நிலை) 


2 


13 


எண்ணிக்கை 
( கிருஷ்ணகிரி ) (3 - கிருஷ்ணகிரி , ( கிருஷ்ணகிரி ) ( கிருஷ்ணகிரி ) போச்சம்பள்ளி ) (கிருஷ்ணகிரி ) 

( 3 - போச்சம்பள்ளி ) 
வெம்பக்கோட்டை வட்டம் உருவாக்கப்படும் போது ஏற்படும் மிகைப்பணியிடத்திலிருந்து பர்கூர் வட்டத்திற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் 
மாற்றம் செய்யப்படும் பணியிடங்கள் 


வட்டத்தின் பெயர் பணியிடத்தின் பெயர் 

எண்ணிக்கை 

மொத்தம் 
வெம்பக்கோட்டை 

தட்டச்சர் 
( iii ) புதியதாக உருவாக்கப்படும் பர்கூர் வட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினம் மற்றும் தொடராச் செலவினம் 

கீழ்கண்டவாறு ஒப்பளிக்கப்படுகிறது : 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


159 


தொகை ரூ . 
33 , 51,000 
1,44,000 


2 


1,92 ,000 


அ ) தொடரும் செலவினம் : 
வ . எண் 

விவரம் 
பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (திருத்தப்பட்ட ஊதிய விகிதப்படி ) 

தாலுக்கா அலுவலக கட்டிட வாடகை 
3 

எரிபொருள் ( டீசல் ) 
மின்சார கட்டணம் 
தொலைபேசிக் கட்டணம் 

மொத்தம் 
ஆ ) தொடரா செலவினங்கள் : 
வ . எண் 

விவரம் 


1 , 20 , 000 


24, 000 


38 , 31 , 000 


தொகை ரூ . 


அலுவலக கட்டிடம் 
வட்டாட்சியர் குடியிருப்பு 
ஈப்பு 


11, 12 , 000 


கணினி 


75 , 000 


பிரிண்டர் 
ஜெராக்ஸ் ( நகல் ) இயந்திரம் 


25 , 000 
65 , 000 


பேக்ஸ் 


10 ,000 


தளவாடங்கள் 


4 , 00 ,000 


தீயணைப்பான் 


10 .000 


தொலைபேசி இணைப்பு 

6 , 000 
11 குளிர்சாதனம் 

25 ,000 

மொத்தம் 17 ,28 ,000 
( iv ) வட்டாட்சியர் அலுவலகக் கட்டடம் மற்றும் குடியிருப்பிற்கான செலவினம் தோராய மதிப்பீடு பொதுப்பணித் துறையினரிடமிருந்து 
பெறப்பட்டு அக்கருத்துத்துரு தனியே ஆய்வு செய்யப்பட வேண்டும் . 

(v ) தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு பணிக்காலம் ஒரு ஆண்டு முடிவதற்கு முன்பாக பணி இடைவெளி 
(Break in service ) கொடுக்கப்படவேண்டும் . 
5 . மேலே பத்தி 4( iii )- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 

(0 ) பணியாளர் சம்பளங்கள் 
(i ) வருவாய் பணியிடங்கள் ரூ .1,000 / 
" 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 
பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் " 
(த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
(11 ) நில அளவைப் பணியிடங்கள் ரூ.1,000 / 
2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . திட்டத்தில் சேராதது - AF நில 
அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
( iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ.1,000/ 
3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . திட்டத்தில் சேராதது AB மாவட்ட 
பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 


160 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11- Sec. 1 


( II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 

திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் - 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ. 30 , 000/ 

தொடரும் செலவினம் ரூ.24,000/ - மற்றும் தொடராச் செலவினம் ரூ .6,000 / 
( த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 


ரூ. 1,20 ,000/ 


( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் 

தொடரும் செலவினம் 
( த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 


( இ ) 05 05 அறைகலன்கள் ரூ.4, 00,000 / - 05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 

( த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 


( ஈ ) 06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் - 01 வாடகை ரூ .1, 44 , 000/ 

தொடரும் செலவினம் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0611 ) 


ரூ.1,10, 000 / 


( உ ) 19 இயந்திரமும் சாதனமும் - 01 வாங்குதல் 

( த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 


ரூ .11,12 ,000 / 


( ஊ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் 

( த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 


( எ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ .1,92 , 000 / - தொடரும் செலவினம் 

( த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 


( ஏ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ.1, 00, 000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 


6 . மேலே பத்தி 4( iii) - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணி குறித்த செலவினமாகும் (New 
Instrument of Services) . இதற்கு சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்ட மன்றப் பேரவையின் ஒப்புதலை 
எதிர்நோக்கி இச்செலவினத்திற்கு தேவைப்படும் நிதி முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக 
ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதித் (வ . செ . பொது . 1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . எதிர்பாரா செலவு 
நிதியிலிருந்து நடப்பு ஆண்டிற்கு தேவைப்படும் நிதியை சரியாக கணக்கிட்டு முன்பணமாக பெறுவதற்கு உரிய படிவத்தில் , 
இவ்வரசாணையின் நகலுடன் நிதித் ( வ . செ . பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் 
நிருவாக ஆணையர் , சென்னை - 5 கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் 
( Supplementary Estimate ) சேர்க்கும்பொருட்டு உரிய வரைவு செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதித் ( வ . செ . பொது /வருவாய் ) 
துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


திதியிலிருந்து நடப்பு ஆண்டுத்தித் (வ. செ .பொது .1) துறைகம். மேலும் இச்செலவினத்தை உரிய நேரத்தில் நிதித் (வ.கொவப்படுகி 


7 . இவ்வரசாணையின் இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
31 - 08 - 2015 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 


8 . புதிய பர்கூர் வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 4 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த தக்க 
நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

9 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் 49151 /CMPC/2015 , நாள் 31 - 08 - 2015 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் 857 ( எண்ணூற்று ஐம்பத்து ஏழு ) . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


அரசாணை (நிலை) எண் 319, வருவாய்த்துறை, நாள் 31-08-2015 


அரசாணை (நிலை) எண் 319 , வருவாய்த்துறை , நாள் 31 - 08 - 2015 

அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலுள்ள கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி வட்டங்களை 
சீரமைத்து 2015 - ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் , 31 - ம் நாளிலிருந்து பர்கூரை தலைமையிடமாகக் கொண்டு புதியதாக பர்கூர் 
வட்டம் ஒன்று கீழ்க்காணப்பட்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய் குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாக கொண்டு 
செயல்படும் . 


Sep . 23 , 2015 ] | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


161 


E 


+ 


132 


ம்ம்ம் 


2 . புதியதாக உருவாக்கப்படும் பர்கூர் வட்டத்தில் உள்ளடங்கும் பர்கூர் குறுவட்டம் , பாலேபள்ளி குறுவட்டம் மற்றும் மத்தூர் 
உள்வட்டத்திலுள்ள 5 வருவாய் கிராமங்கள் (கண்ணாண்டஹள்ளி , பிச்சுகொண்டனஹள்ளி , நாகம்பட்டி , பொம்மெபல்லி மற்றும் 
செவ்வம்பட்டி ) தற்போது கிருஷ்ணகிரி மற்றும் போச்சம்பள்ளி வட்டாட்சியர்களால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி பர்கூர் 
வட்டாட்சியர் அவர்களால் 2015 - ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் , 31 - ம் நாளிலிருந்து கையாளப்படும் . 

புதியதாக உருவாக்கப்பட உள்ள பர்கூர் வட்டத்திற்கு 

உட்பட்ட வருவாய் கிராமங்களின் விபரம் - உள்வட்டம் வாரியாக 
பர்கூர் உள்வட்டம் 
வ . எண் கி . எண் . கிராமத்தின் பெயர் 

மொத்த கிராமங்கள் 
( 3) 
சாலிநாயனப்பள்ளி 

பர்கூர் 
134 

ஓப்பத்தவாடி 
சிகரலப்பள்ளி 
மல்லப்பாடி 
கொண்டப்பநாயனபல்லி 
ஜகதேவிபாளையம் 
புளிகுண்டா 
பாசிநாயனப்பல்லி 
பட்லப்பள்ளி 
குட்டூர் 
மஸ்ஜீத்கொல்லஹள்ளி 
ஐகொந்தம் கொத்தப்பள்ளி 
கண்ணாண்டஅள்ளி 
பிச்சுகொண்டனஹள்ளி 
நாகம்பட்டி 
பொம்மெபல்லி 
செவ்வம்பட்டி 

மொத்தம் 
பாலேப்பள்ளி உள்வட்டம் 
வ . எண் கி .எண் . கிராமத்தின் பெயர் 

மொத்த கிராமங்கள் 


- 


- 


114 
117 


- 


- 


- 


ம்ம் 


- 


- 


- 


மோடிகுப்பம் 
செந்தாரப்பல்லி 
சூலமளை 
ஓரப்பம் 
பாலனாயனிபல்லி 
அச்சமங்கலம் 
மாதேப்பல்லி 
பாலேப்பல்லி 
சின்னதிம்மினாயனபள்ளி 
வரட்டனபள்ளி 
குருவிநாயணபல்லி 
சின்னமடாரபல்லி 

மொத்தம் 
மொத்தம் 30 வருவாய் கிராமங்கள் 


- 


- 


- 


- 


- 


Y 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


162 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


தலைமைச் செயலகம் , 2015 செப்டம்பர் 23 . 
No . II (1) REV / 20/2015 . 

[ ஆட்சி எல்லை - புதுக்கோட்டை மாவட்டம் - இலுப்பூர் மற்றும் குளத்தூர் வட்டங்களை சீரமைத்து புதிய விராலிமலை 
வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 


[ அரசாணை 


(நிலை) எண் 320 , வருவாய் [ வ . நி . 1(1)] த் துறை , 31 ஆகஸ்ட் 2015 .) 


படிக்கவும் : 

அரசாணை எண் 279, வருவாய்த் துறை , நாள் 09 - 06 - 2003 . 
2) அரசாணை ( 2டி ) எண் 176 , வருவாய்த் துறை, நாள் 15- 06- 2012 
3) மாவட்ட ஆட்சியர் , புதுக்கோட்டை கடித எண் ஆர் 1/8118 /2013 , நாள் 22 - 01 - 2014 மற்றும் 15 - 5 - 14 . 


4 ) கூடுதல் தலைமைச் செயலர் வருவாய் நிருவாக ஆணையரின் கடித எண் ந .க .பணி 6 ( 3)/ 55160/ 2013 , 

நாள் 16 - 07 - 2014 , 6 - 11 - 2014 மற்றும் 14 - 11 - 2014 . 


ஆணை: - எண் 320 , வருவாய் வ .நி .10) த் துறை , 31 ஆகஸ்ட் 2015 . 

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 11 - 08 - 2014 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் 
பின்வரும் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் : 
" புதுக்கோட்டை மாவட்டத்திலுள்ள இலுப்பூர் மற்றும் குளத்தூர் வட்டங்களைச் சீரமைத்து விராலிமலையில் 

ஒரு புதிய வட்டம் உருவாக்கப்படும் . " 
2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் தனதறிக்கையில் இலுப்பூர் வட்டத்திலுள்ள 
கொடும்பாளூர் , விராலிமலை மற்றும் குளத்தூர் வட்டத்திலுள்ள நீர்ப்பழனி குறுவட்டத்தின் ஒரு பகுதி ஆகிய குறுவட்டங்களை சேர்த்து 
விராலிமலையை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வட்டம் அமைக்கலாம் என்றும் குளத்தூர் வட்டத்தைச் சேர்ந்த நீர்ப்பழனி குறுவட்டம் 
18 வருவாய் கிராமங்களைக் கொண்டும் , 12 கிராம நிருவாக அலுவலர்களையும் , அதிக கிராமங்களைக் கொண்ட குறுவட்டமாக 
உள்ளதென்றும் , நிர்வாக நலன் கருதி குளத்தூர் வட்டத்தைச் சேர்ந்த நீர்ப்பழனி குறுவட்டத்தை இரண்டாகப் பிரித்து 10 கிராமங்களைக் 
கொண்ட பகுதியாக மாத்தூரை தலைமையிடமாகக் கொண்டு புதிய குறுவட்டத்தை அமைத்து அதனை குளத்தூர் வட்டத்திலும் , இதர 
நீர்ப்பழனி குறுவட்டத்தின் 8 கிராமங்களைக் கொண்ட மற்றொரு பகுதியை விராலிமலை வட்டத்திலும் சேர்க்கலாம் என மாவட்ட ஆட்சியர் 
தெரிவித்துள்ளார் . 


3 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் பார்வை ஒன்றில் படிக்கப்பட்ட 
அரசாணையில் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து அளவுகோல்களும் பூர்த்தி செய்வதால் , புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் தலைவரின் 
பரிந்துரையை ஏற்று புதுக்கோட்டை மாவட்டம் , இலுப்பூர் மற்றும் குளத்தூர் வட்டங்களைப் பிரித்து புதிய விராலிமலை வட்டம் 
உருவாக்க பரிந்துரை செய்துள்ளார் . மேலும் குளத்தூர் வட்டத்தைச் சேர்ந்த நீர்ப்பழனி குறுவட்டம் 18 வருவாய் கிராமங்களைக் 
கொண்டும் , அதிக கிராமங்களைக் கொண்ட குறுவட்டமாக உள்ளதென்றும் , நிர்வாக நலன் கருதி குளத்தூர் வட்டத்தைச் 
சேர்ந்த நீர்ப்பழனி குறுவட்டத்தை இரண்டாகப் பிரித்து 10 கிராமங்களைக் கொண்ட பகுதியாக மாத்தூரை தலையிடமாகக் 
கொண்டு புதிய குறுவட்டத்தை அமைத்து அதனை குளத்தூர் வட்டத்திலும் , இதர நீர்ப்பழனி குறுவட்டத்தின் 8 கிராமங்களைக் 
கொண்ட மற்றொரு பகுதியை விராலிமலை வட்டத்தில் சேர்க்கவும் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் . 


4 . மேற்கண்ட சூழ்நிலையில் , கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் புதுக்கோட்டை 
மாவட்ட ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 


( i) புதுக்கோட்டை மாவட்டம் , இலுப்பூர் மற்றும் குளத்தூர் வட்டங்களைப் பிரித்து புதிய விராலிமலை வட்டம் 

உருவாக்கப்படுகிறது . 


(ii ) குளத்தூர் வட்டத்தைச் சேர்ந்த நீர்ப்பழனி குறுவட்டத்தை இரண்டாகப் பிரித்து 10 கிராமங்களைக் கொண்ட 

பகுதியாக மாத்தூரை தலையிடமாகக் கொண்டு புதிய குறுவட்டத்தை அமைத்து அதனை குளத்தூர் வட்டத்திலும் , 
இதர நீர்ப்பழனி குறுவட்டத்தின் 8 கிராமங்களைக் கொண்ட மற்றொரு பகுதி விராலிமலை வட்டத்தில் 
சேர்க்கப்படுகிறது . 


( iii ) புதியதாக உருவாக்கப்படவுள்ள விராலிமலை வட்டத்திற்கு கீழ்கண்டவாறு மொத்தம் 42 பணியிடங்களும் இதில் 

17 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் 25 பணியிடங்கள் புதியதாக உருவாக்க ஒப்புதல் வழங்கப்படுகிறது . 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


163 


பொதுப் பிரிவு : 


நிரந்தரம்/ தற்காலிகம் 


மொத்த பணியிடங்கள் 


நிறுத்திவைக்க 

வேண்டிய பணியிடங்கள் 


ல்மறுபரவலமர்த்த மூலம்நிரப்பப்பட 

வேண்டிய பணியிடங்கள் 


புதியதாக தோற்றுவிக்க 

வேண்டிய| பணியிடங்கள் 


மொத்த பணியிடங்கள் 


வ . எண் 


பணியிடத்தின் பெயர் 


பூர் 


( 3 ) 


( 9) 


(10 ) 


இலுப் குளத் இலுப் குளத் 

தூர் பூர் தூர் 

(4 ) (5 ) ( 6) ( 7) 
வட்டாட்சியர் 

நிரந்தரம் 1 1 1 1 
தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் நிரந்தரம் 1 1 1 1 
மண்டல துணை வட்டாட்சியர் நிரந்தரம் 2 2 1 2 
உதவியாளர் 

நிரந்தரம் 6 7 2 3 
* 6 மிகைப்பணியிடங்கள் 
வருவாய் ஆய்வாளர் 

நிரந்தரம் 6 5 4 5 
இளநிலை உதவியாளர் 

நிரந்தரம் 7 5 2 2 
* * 7 மிகைப்பணியிடங்கள் 
தட்டச்சர் 

நிரந்தரம் 1 2 1 1 
பதிவுறு எழுத்தர் 

நிரந்தரம் 1 2 1 1 
அலுவலக உதவியாளர் 

நிரந்தரம் 4 7 4 7 
இரவுக் காவலர் தோட்டக்காரர் நிரந்தரம் 1 1 1 1 
மசால்சி 

நிரந்தரம் 1 1 1 1 - 
ஈப்பு ஓட்டுனர் 

நிரந்தரம் 1 1 1 1 
- 
மொத்தம் 32 35 20 26 

11 19 
* 6 உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இதில் சமூகப் பாதுகாப்புத் திட்டம் , தேர்தல் , சிறப்பு 
திட்ட அமலாக்கம் , வட்ட வழங்கல் பிரிவுகளுக்கு தலா1 பணியிடம் வீதம் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
மீதமுள்ள 2 உதவியாளர் மிகைப்பணியிடங்கள் குளத்தூர் வட்டத்தில் , தேர்தல் மற்றும் சிறப்புத் திட்ட அமலாக்கம் பிரிவுகளுக்கு 
மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 

** 7 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இதில் சமூகப் பாதுகாப்புத் திட்டம் , வட்ட 
வழங்கல் ஆகிய பிரிவுகளுக்கு தலா1 பணியிடம் வீதம் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . மீதமுள்ள 5 இளநிலை 
உதவியாளர் மிகைப்பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
சமூகபாதுகாப்புத் திட்டம் 
( 1) 

( 2 ) 

( 3) ( 4 ) ( 5 ) (6 ) (7 ) ( 8 ) ( 9 ) ( 10 ) 
தனிவட்டாட்சியர் 

நிரந்தரம் 1 1 1 1 
வருவாய் உதவியாளர் நிரந்தரம் 1 1 1 1 1 

( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டும் ) . 
3 இளநிலை உதவியாளர் நிரந்தரம் 1 1 1 1 

( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டும்) . 
தட்டச்சர் 

நிரந்தரம் 


2 


- 


1 ) 


நிரந்தரம் 


- 


- 


- - 


- 


| 


| 


164 - 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


(1) 


( 2) 
பதிவறை எழுத்தர் 
அலுவலக உதவியாளர் 
ஈப்பு ஓட்டுநர் 


( 3) 
நிரந்தரம் 
நிரந்தரம் 
நிரந்தரம் 
மொத்தம் 


( 4) 
- 
- 
1 


(5) (6 ) (7 ) 
- - - 
- - - 
1 1 1 


(8 ) 
- 
- 


(9) 
1 
1 


(10 ) 

1 
1 


4 


தேர்தல் பிரிவு : 


( 2 ) 


(10) 


துணை வட்டாட்சியர் 


( 3 ) 
நிரந்தரம் 
நிரந்தரம் 


(4 ) 
1 
1 


2 


உதவியாளர் 


1 | 


(5 ) (6) (7 ) ( 8) (9 ) 
1 1 1 - 
- 1 1 1 

- 
( பொதுப் 

( பொதுப் 
பிரிவிலிருந்து பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்தல் மறுபரவலமர்த்தல் 

மூலம் மூலம் நிரப்பப்பட 
நிரப்பப்பட வேண்டும் ) . 

வேண்டும் ) . 
- - - 


இளநிலை உதவியாளர் 
* 1 மிகைப்பணியிடம் 


நிரந்தரம் 


1 


மொத்தம் 


3 


1 


2 


2 


1 


1 


2 


* 1 இளநிலை உதவியாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இதனை தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 
மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
சிறப்புத் திட்ட அமலாக்கம் : 
( 2 ) 

(3) (4 ) (5) (6) (7 ) (8 ) (9) (10) 
துணை வட்டாட்சியர் 

தற்காலிகம் 1 1 1 1 - 1 1 
உதவியாளர் 

தற்காலிகம் 1 ) 1 1 

- 1 
( பொதுப் ( பொதுப் 
பிரிவிலிருந்து பிரிவிலிருந்து 

மறுபரவல மறுபரவலமர்த்த ல் 
மர்த்தல் மூலம் மூலம் நிரப்பப்பட 

நிரப்பப்பட வேண்டும் ) . 

வேண்டும்) . 

மொத்தம் 2 1 2 2 1 1 2 
வட்ட வழங்கல் பிரிவு : 
( 2 ) 

(3 ) (4 ) (5) (6) (7 ) (8 ) (9) (10) 
வட்ட வழங்கல் அலுவலர் 

நிரந்தரம் 1 1 1 1 - 
(துணை வட்டாட்சியர் ) 
உதவியாளர் நிரந்தரம் 1 1 1 1 

( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 

வேண்டும் ) . 
3 இளநிலை உதவியாளர் நிரந்தரம் 1 1 1 1 

- 1 
( பொதுப் 
பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் 
மூலம் நிரப்பப்பட 
வேண்டும் ) . 


( 1 ) 


2 


( 2 ) 


2-|- 


--| 


|||| 


|---- 


Sep. 23 , 2015 ] TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

165 
( 1 ) 

(3) (4 ) ( 5) (6) (7) (8) (9) ( 10 ) 
4 தனி வருவாய் ஆய்வாளர் நிரந்தரம் 2 1 1 1 1 
அலுவலக உதவியாளர் 

நிரந்தரம் - - - - 

மொத்தம் 5 4 4 4 
நில அளவை பிரிவு 
( 2 ) 

( 3 ) ( 4) (5) (6 ) (7) 
வட்ட துணை ஆய்வாளர் 

நிரந்தரம் 1 1 1 1 
வட்ட சார் ஆய்வாளர் 

நிரந்தரம் 1 1 1 1 
முதுநிலை வரைவாளர் 

நிரந்தரம் 1 1 1 1 
வட்ட வரைவாளர் ( 2 பணியிடங்கள் நிரந்தரம் 
மிகைப் பணியிடங்களாக உள்ளன ) 
புல உதவியாளர் 

நிரந்தரம் 1 1 1 1 
குறுவட்ட அளவர் நிரந்தரம் 6 5 4 5 2 

1 3 
மொத்தம் 11 10 8 9 

5 | 
2 வட்ட வரைவாளர் பணியிடங்கள் மிகைப் பணியிடங்களாக உள்ளன . இப்பணியிடங்களை தேவைப்படும் வட்டாட்சியர் 
அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
விராலிமலை வட்டத்திற்கான மொத்த பணியிடங்கள் 
( 1 ) ( 2 ) 

( 3 ) (4 ) (5 ) (6 ) (7 ) ( 8 ) (9) ( 10) 
1 | பொதுப்பிரிவு 

32 35 20 26 8 11 
சமூகப் பாதுகாப்பு திட்டம் 

4 4 4 4 
தேர்தல் பிரிவு 

3 1 2 2 
சிறப்பு திட்ட அமலாக்கம் 

2 1 2 2 ) 
வட்ட வழங்கல் பிரிவு 

5 4 4 4 | 
நில அளவை பிரிவு 

11 10 8 9 
மொத்தம் 57 55 40 47 


-- 


S 


O 


N 


( 


மிகைப்பணியிடங்கள் : 

இளநிலை உதவியாளர் 
வட்ட வரைவாளர் 

மொத்தம் 
iv ) புதியதாக உருவாக்கப்படும் வட்டத்திற்கு கீழ்க்கண்ட அட்டவணையில் உள்ளவாறு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் 

தொடரும் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு அளிக்கப்படுகிறது . 
அ ) தொடரும் செலவினம் : 
வ . எண் 

விவரம் 

தொகை 

ரூ . 

( 3 ) 
பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (ஆண்டொன்றுக்கு ) 

49, 56 ,000 
தாலுக்கா ( அலுவலக கட்டிட வாடகை ) 

1 ,44 , 000 
மின்சார கட்டணம் 

1 , 20 , 000 
எரிபொருள் (டீசல் ) 

1 , 92 , 000 
தொலைபேசிக்கட்டணம் 

25 , 500 
மொத்தம் 

54 , 37 ,500 


166 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


ஆ ) தொடரா செலவினங்கள் 


வ . எண் 


விவரம் 


தொகை 

ரூ . 
( 3 ) 


( 2 ) 


ஈப்பு 


11 ,12 ,000 


பேக்ஸ் 


10 , 000 


65 , 000 


ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 
தீயணைப்பான் 
குளிரூட்டும் சாதனம் 


10 , 000 


25 , 000 


கணினி 


75 , 000 


V ) 


பிரிண்டர் 

25 , 000 
தொலைபேசி இணைப்பு 

6 ,000 
தளவாடங்கள் 

2 , 00 , 000 
மொத்தம் 

15 , 28 , 000 
தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு பணிக்காலம் ஒரு ஆண்டு முடிவதற்கு முன்பாக பணி 

இடைவெளி (Break in service ) கொடுக்கப்படவேண்டும் . 
5 . மேலே பத்தி 4 (iv )- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 
(1) பணியாளர் சம்பளங்கள் 

(i ) வருவாய் பணியிடங்கள் ரூ.1,000/ 

2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1 . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 
பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
(ii ) நில அளவைப் பணியிடங்கள் ரூ .1, 000/ 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - 1 . திட்டத்தில் சேராதது - 
AF நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
( iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ.1, 000/ 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . திட்டத்தில் சேராதது AB 
மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 

( த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 
( II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - I . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 

பணியாளரமைப்புகள் 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைபேசி கட்டணங்கள் ரூ . 32 , 000 / 

தொடரும் செலவினம் ரூ . 25 ,500 / - மற்றும் தொடராச் செலவினம் ரூ . 6 , 000/ 
( த . தொ . கு 2053 00 094 AB 0513) 
05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ .1, 20 , 000/ - தொடரும் செலவினம் 
( த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 


05 05 அறைகலன்கள் ரூ .2 , 00 ,000 / - 05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
( த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 
06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் - 01 வாடகை ரூ .1, 44 ,000 / - தொடரும் செலவினம் 
( த . தொ . கு 2053 00 094 AB 0611 ) 


19 இயந்திரமும் சாதனமும் - 01 வாங்குதல் ரூ . 1,10 ,000 / 

( த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 
( ஊ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ. 11,12 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


167 


( எ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ.1, 92 ,000/ - தொடரும் செலவினம் 

( த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 
( ஏ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ .1 ,00 , 000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 


ஒப்புதலை 


6 . மேலே பத்தி 4( iv ) - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணி குறித்த செலவினமாகும் 
(New Instrument of Services ) . இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்ட மன்றப் பேரவையின் 
ஒப்புதலை எதிர்நோக்கி இச்செலவினம் முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து (Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு 
செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதித் ( வ . செ . பொது . 1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . எதிர்பாரா செலவு 
நிதியிலிருந்து நடப்பு ஆண்டிற்கு தேவைப்படும் நிதியை சரியாக கணக்கிட்டு முன்பணம் ஒப்புதல் செய்ய உரிய படிவத்தில் , 
இவ்வரசாணையின் நகலுடன் நிதித் ( வ . செ . பொது .1 ) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் 
வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் 
கோரிக்கையில் (Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு விளக்க குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் 
நிதித் (வருவாய் / வ . செ . பொது ) துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் 
கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


பத்தி 4(iv )- இல் ஒப்பளிப்பு சட்டமன்றப் பேரவையின் சிவிலிருந்து (contingency பப்படும் . 
சாக்கி இச்செல்வினம் முதலில் எதிர்ப்பார். கொலையிலிருந்து தனியாக 
இதற்கான ஆணை நிதிததியை சரியாக கணக்கிட்டுமுதல் தலைமைச் 

ஆண்டிற்கு தேவை. செ .பொது .) துளைப்படுகிறார் . 6 


7 . இவ்வரசாணையின் இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
31 . 08 . 2015 - ஆம் - நாள் முதல் செயல்படும் . 


8 . புதிய விராலிமலை வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 4 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


9 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 49149/ மை .ம . ஆ . பி ./15 , நாள் 31 .08 . 2015 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் . 854 ( எண்ணூற்று ஐம்பத்து நான்கு) . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


[ அரசாணை (நிலை) எண் . 320 , வருவாய்த்துறை , நாள் 31 - 08 - 2015 . ) 

அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசு இதன் மூலம் அறிவிப்பது யாதெனில் , புதுக்கோட்டை மாவட்டம் , இலுப்பூர் மற்றும் குளத்தூர் வட்டங்களை 
சீரமைத்து புதிய விராலிமலை வட்டம் 2015 - ஆம் ஆண்டு , ஆகஸ்ட் திங்கள் 31 - ஆம் நாளிலிருந்து புதியதாக விராலிமலை வட்டம் 
ஒன்று கீழ்காணப்பட்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய் குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லையாக கொண்டு செயல்படும் . 
பழைய குறுவட்டம் 

வ .எண் கிராம் எண் . 

கிராமத்தின் பெயர் 
வட்டத்தின் 
பெயர் 
( 1) 

(5 ) 
இலுப்பூர் விராலிமலை 

வேலூர் 


கத்தலூர் 


அக்கல்நாயக்கன்பட்டி 


முல்லையூர் 


கல்குடி 


விட்டாமாபட்டி 


கோமங்கலம் 


விராலிமலை 


மேபூதகுடி 


வானதிரையன்பட்டி 


பூதகுடி 


வடுகப்பட்டி 


பொருவாய் 


| 


168 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


பழைய 


குறுவட்டம் 


வ .எண் 


கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


வட்தைன் குறுவட்டம் 


பெயர் 


( 5 ) 
குன்னத்தூர் 


மேலப்பச்சகுடி 


குமரப்பட்டி 


கொடும்பாளுர் 


ராஜாளிப்பட்டி 


நம்பம்பட்டி 


பொய்யாமணி 


விருதாப்பட்டி 


தேங்காய்தின்னிப்பட்டி 


மீனவேலி 


அகரப்பட்டி 


விராலூர் 


ராஜகிரி 


கொடும்பாளுர் 


கசவனூர் 


தேராவூர் 


தென்னம்பாடி 


குளத்தூர் 


நீர்பழனி 


நீர்பழனி 


வெம்மணி 


ஆம்பூர்பட்டி 


செங்களாக்குடி 


மதயாணிப்பட்டி 


ஆலங்குடி 
சூரியூர் 


பேராம்பூர் 


இலுப்பூர் வட்டாட்சியரால் தற்போது கையாளப்படும் மேற்கண்ட வருவாய் கிராமங்களுக்கான அதிகாரங்கள் இனி புதிய விராலிமலை 
வட்டாட்சியரால் , 2015 - ஆம் ஆண்டு , ஆகஸ்ட் திங்கள் 31 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


169 


தலைமைச் செயலகம் , 2015 செப்டம்பர் 23 . 


No . II(1 )/ REV /21 /2015 . 

[ ஆட்சி எல்லை - விருதுநகர் மாவட்டம் - சிவகாசி , சாத்தூர் மற்றும் இராஜபாளையம் வட்டங்களை சீரமைத்து புதிய 
வெம்பக்கோட்டை வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது .) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது . -- 

( அரசாணை (நிலை ) எண் 321 , வருவாய் ( வ .நி .1(1 )த் துறை , 31 ஆகஸ்ட் 2015 . ) 
படிக்கவும் : 

1 . அரசாணை எண் 279 , வருவாய்த் துறை , நாள் 09 - 06 - 2003 . 
2 அரசாணை (2டி ) எண் .176 , வருவாய்த் துறை , நாள் 15 . 06 . 2012 . 
3 மாவட்ட ஆட்சித் தலைவர் , விருதுநகர் மாவட்டம் , கடித எண் . ந .க . ஜே1/ 25125 / 2014 , நாள் 26 .07 .2014 

கூடுதல் தலைமைச் செயலர் ( ம ) வருவாய் நிருவாக ஆணையர் கடித எண் . பணி - 6( 3)/ 26935/ 2014 , நாள் 05 .8 .2014 

மற்றும் 8. 10.2014 . 
ஆணை எண் 321 , வருவாய் [ வ . நி .1(1)] த் துறை , 31 ஆகஸ்ட் 2015 : 

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 11 - 08 - 2014 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் 
பின்வரும் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் : 

" விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி , இராஜபாளையம் மற்றும் சாத்தூர் ஆகிய வட்டங்களை சீரமைத்து வெம்பக்கோட்டையில் ஒரு 
புதிய வட்டம் உருவாக்கப்படும் ” . 


2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க, விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தனதறிக்கையில் , விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி , சாத்தூர் மற்றும் 
இராஜபாளையம் ஆகிய வட்டங்களில் இருந்து உள்வட்டங்கள் மற்றும் வருவாய் கிராமங்களை பிரித்து வெம்பக்கோட்டையை தலைமையிடமாக 
கொண்டு புதியதாக வட்டம் ஒன்று உருவாக்க வேண்டுமென்பது மேற்படி கிராமங்களில் உள்ள பொது மக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 
ஆகியோர்களது நீண்டநாள் கோரிக்கை என்றும் சிவகாசி வட்டத்திலுள்ள எதிர்கோட்டை மற்றும் சல்வார்பட்டி ஆகிய இரண்டு 
உள்வட்டங்களை இணைத்து 3 உள்வட்டங்கள் தோற்றுவிக்குமாறும் அதில் எதிர்கோட்டை உள்வட்டத்தின் பெயரை ஆலங்குளம் 
என பெயர் மாற்றம் செய்து , ஆலங்குளம் , சல்வார்பட்டி என்ற உள்வட்டங்களும் புதியதாக வெம்பக்கோட்டை உள்வட்டம் 
உருவாக்குமாறும் , விருதுநகர் வட்டத்திலுள்ள ஆமத்தூர் உள்வட்டத்திலுள்ள ஒரு பகுதியையும் , சிவகாசி உள்வட்டத்திலுள்ள ஒரு 
பகுதியையும் பிரித்தெடுத்து இணைத்து திருத்தங்கல் என்ற புதிய குறுவட்டம் உருவாக்கிடவும் கேட்டுக் கொண்டுள்ளார் . மேலும் 
சாத்தூர் வட்டத்திலுள்ள சாத்தூர் உள்வட்டத்தை இருபிரிவாக பிரித்து , சாத்தூர் உள்வட்டம் மற்றும் படந்தால் என்ற புதிய உள்வட்டம் 
உருவாக்கிடவும் கேட்டுக் கொண்டுள்ளார் . மேலும் , விருதுநகர் , சிவகாசி , சாத்தூர் , திருவில்லிபுத்தூர் மற்றும் இராஜபாளையம் ஆகிய 
வட்டங்களை ஒருங்கிணைத்து புதிய வெம்பக்கோட்டை உருவாக்க திருத்திய ஆட்சி எல்லை விவரங்களை அனுப்பியுள்ளார் . 


வாளையம் வட்டங்களை ஒருங்கிணைத்து பிரித்து புதிய வெம்பக்கோடலபட பட -- - 


3 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் , அரசாணை எண் . 279 , வருவாய்த் துறை , 
நாள் 09.06 .2003 - ல் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்கள் அனைத்தும் பூர்த்தி செய்கின்றன எனவும் விருதுநகர் மாவட்ட ஆட்சித் தலைவரின் 
பரிந்துரையை ஏற்று , சிவகாசி , சாத்தூர் மற்றும் இராஜபாளையம் வட்டங்களை ஒருங்கிணைத்து பிரித்து புதிய வெம்பக்கோட்டை வட்டத்தை 
உருவாக்க பரிந்துரை செய்துள்ளார் . மேலும் , வெம்பக்கோட்டை , திருத்தங்கல் மற்றும் படந்தால் ஆகிய 3 புதிய குறுவட்டங்களை 
உருவாக்கவும் பரிந்துரை செய்துள்ளார் . மேலும் , புதியதாக உருவாக்கப்படவுள்ள வெம்பக்கோட்டை வட்டத்திற்கு 47 பணியிடங்கள் வருவாய்த் 
துறைக்கும் , 9 பணியிடங்கள் நில அளவை துறைக்கும் அனுமதிக்கவும் , மேலும் , தொடரும் செலவினமாக ரூ .1,04,66 ,000 /- ம் மற்றும் தொடரா 
செலவினமாக ரூ .18, 97 ,000/ - ம் அனுமதிக்குமாறும் அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் . 


4 . மேற்கண்ட சூழ்நிலையில் , கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் விருதுநகர் மாவட்ட 
ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 

I . விருதுநகர் மாவட்டம் , சிவகாசி , சாத்தூர் மற்றும் இராஜபாளையம் வட்டங்களை ஒருங்கிணைத்து பிரித்து புதிய வெம்பக்கோட்டை 
வட்டம் உருவாக்கப்படுகிறது . 

II . சிவகாசி வட்டத்திலுள்ள எதிர்கோட்டை மற்றும் சல்வார்பட்டி ஆகிய இரண்டு உள்வட்டங்களை இணைத்து 
3 உள்வட்டங்கள் தோற்றுவித்து அதில் எதிர்கோட்டை உள்வட்டத்தின் பெயரை ஆலங்குளம் என பெயர் மாற்றம் செய்து , ஆலங்குளம் , 
சல்வாார்பட்டி என்ற உள்வட்டங்களும் புதியதாக வெம்பக்கோட்டை உள்வட்டமும் உருவாக்கப்படுகிறது . 

III . விருதுநகர் வட்டத்திலுள்ள ஆமத்தூர் உள்வட்டத்திலுள்ள ஒரு பகுதியையும் , சிவகாசி உள்வட்டத்திலுள்ள ஒரு 
பகுதியையும் பிரித்தெடுத்து இணைத்து திருத்தங்கல் என்ற புதிய குறுவட்டம் உருவாக்கப்படுகிறது . 

IV . சாத்தூர் வட்டத்திலுள்ள சாத்தூர் உள்வட்டத்தை இருபிரிவாக பிரித்து , சாத்தூர் உள்வட்டம் மற்றும் படந்தால் என்ற 
புதிய உள்வட்டம் உருவாக்கப்படுகிறது . 

V . புதியதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டத்திற்கு கீழ்கண்டவாறு மொத்தம் 48 பணியிடங்களும் , இதில் 
27 பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் , 21 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் ஒப்புதல் வழங்கப்படுகிறது : 


170 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


பொதுப் பிரிவு : 
வ பணியிடத்தின் பெயர் 
எண் 


மொத்த 
பணியிடங்கள் 


நிறுத்திவைக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் 


a 


ல்மூலம் நிரப்பப்படவேண்டிய 

பணியிடங்கள்மறுபரவலமர்த்த 


-இராஜபாளையம்) 


புதியதாகதோற்றுவிக்க 

வேண்டிய பணியிடங்கள் 


@சிவகாசி 


மொத்தபணியிடங்கள் 


- 
சாத்தூர் 


-இராஜபாளையம்) 


-சிவகாசி 


சாத்தூர் 


( 3) 


( 5 ) 


( 11 ) 
( 9 + 10) 


1 


1 


-- 


1 
1 


1 
1 


வட்டாட்சியர் 

1 1 
தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் 1 1 
மண்டல துணை வட்டாட்சியர் 
உதவியாளர் * 7 மிகைப்பணியிடங்கள் 6 7 
வருவாய் ஆய்வாளர் 

4 4 
தனி வருவாய் ஆய்வாளர் 
& 1 மிகைப்பணியிடம் 


|---|| 


6 
5 


3 
4 


4 
4 


2 
4 


| 


- 


இளநிலை உதவியாளர் 
* * 2 மிகைப்பணியிடங்கள் 


- 


தட்டச்சர் 
* * * 3 மிகைப்பணியிடங்கள் 


| 


கணினி இயக்குபவர் 
1 மிகைப்பணியிடம் 


- 


10 . 


| 


7 


11 ) 


பதிவுறு எழுத்தர் 
அலுவலக உதவியாளர் 
# # 1 மிகைப்பணியிடம் 
இரவுக் காவலர் 


மசால்சி 


- - 
- 1 
2 1 
30 26 


1 
1 
- 
34 


- 
1 
20 


ஓட்டுனர் 


1 1 
1 - 
20 21 


F-|| 


8 


22 


* 7 உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இந்த 7 மிகைப் பணியிடங்களில் தேர்தல் பிரிவு , சிறப்பு திட்ட அமலாக்கம் 

பிரிவு மற்றும் வட்ட வழங்கல் பிரிவு ஆகிய பிரிவுகளுக்கு தலா 1 பணியிடம் வீதம் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 

மீதமுள்ள 4 மிகைப் பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
& 1 தனி வருவாய் ஆய்வாளர் ( இளநிலை உதவியாளர் நிலை) பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த 1 மிகைப் பணியிடம் 

தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
* * 2 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இதில் 1 மிகைப் பணியிடம் வட்ட வழங்கல் பிரிவுக்கும் 

மீதமுள்ள 1 மிகைப் பணியிடம் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
* * * 3 தட்டச்சர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இதில் 1 மிகைப் பணியிடம் சமூக பாதுகாப்புத் திட்ட பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் 

மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . மீதமுள்ள 2 மிகைப் பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மறுபரவலமர்த்தல் 

மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
M1 கணினி இயக்குபவர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த 1 மிகைப் பணியிடம் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 

மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
# # 1 அலுவலக உதவியாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த 1 மிகைப் பணியிடம் சமூக பாதுகாப்புத் திட்ட பிரிவிற்கு மறுபரவலமர்த்தல் 

மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


Sep. 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


171 


சமூகபாதுகாப்புத் திட்டம் : 

பணியிடத்தின் பெயர் 
எண் 


மொத்த 
பணியிடங்கள் 


நிறுத்திவைக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் 


ல்மூலம் நிரப்பப்படவேண்டிய 

பணியிடங்கள்மறுபரவலமர்த்த 


இ இராஜபாளையம் 


புதியதாகதோற்றுவிக்க 

வேண்டிய பணியிடங்கள் 


-சிவகாசி 


மொத்தபணியிடங்கள் 


-சாத்தூர் 


-இராஜபாளையம் 


-சிவகாசி 


சாத்தூர் 


( 11) 
( 9 + 10 ) 

1 


- 


தனிவட்டாட்சியர் 
வருவாய் உதவியாளர் 
# 1 மிகைப்பணியிடம் 


-- 


1 
2 


ப - 


1 
2 


1 
1 


1 
1 


-- 


1 


-| 


- 


- 


இளநிலை உதவியாளர் 
தட்டச்சர் 


1 
- 


- 
- 


2 
- 


1 
- 


- 
- 


| 


( பொதுப் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 
நிரப்பப்பட வேண்டும் ) . 


5 . 


ஈப்பு ஓட்டுநர் 


| 


1 


1 


- | 
- - 


- 
- 


- 
- 


1 - 
- - 


பதிவறை எழுத்தர் 


| 


அலுவலக உதவியாளர் 


- 


| 


1 


மொத்தம் 


3 


4 


5 


3 


3 


3 


3 


7 


# 1 வருவாய் உதவியாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த 1 மிகைப் பணியிடம் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 

மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
தேர்தல் பிரிவு : 
( 1) (2 ) ( 3) (4) (5) (6) (7) (8) ( 9) ( 10 ) ( 11) 

( 9 + 10 ) 
1 துணை வட்டாட்சியர் 

1 1 1 1 1 1 
உதவியாளர் 1 1 1 1 1 1 

( பொதுப் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 

நிரப்பப்பட வேண்டும் ) . 
3 இளநிலை உதவியாளர் & 

2 மிகைப் பணியிடங்கள் 
கணிணி இயக்குபவர் 

1 - - - - - 
# 1 மிகைப் பணியிடம் 
மொத்தம் 

4 3 2 2 2 2 
& சிவகாசி மற்றும் சாத்தூர் வட்டங்களில் தலா ஒரு பணியிடம் வீதம் 2 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மிகைப் பணியிடங்களாக 
உள்ளன . இவை தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
# சிவகாசியில் 1 கணினி இயக்குபவர் பணியிடம் மிகைப் பணியிடமாக உள்ளது . இப்பணியிடம் சிறப்பு திட்ட அமலாக்க பிரிவிற்கு 
மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


172 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


சிறப்புத் திட்ட அமலாக்கம் : 

வ பணியிடத்தின் பெயர் 
எண் 


மொத்த 
பணியிடங்கள் 


நிறுத்திவைக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் 


ல்மூலம் நிரப்பப்படவேண்டிய 

பணியிடங்கள்மறுபரவலமர்த்த 


-இராஜபாளையம்) 


புதியதாகதோற்றுவிக்க 

வேண்டிய பணியிடங்கள் 


@சிவகாசி 


மொத்தபணியிடங்கள் 


- 
- 
சாத்தூர் 


*இராஜபாளையம்) 


-சிவகாசி 


-சாத்தூர் 


(7 ) (8) 


( 11) 


-3 


( 9 + 10 ) 


துணை வட்டாட்சியர் 
உதவியாளர் 


-- 


1 


1 


1 


1 


1 


1 


I 


( பொதுப் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 
நிரப்பப்பட வேண்டும் ) . 


கணினி இயக்குபவர் ( தொகுப்பூதியம் 
மாதம் ஒன்றுக்கு ரூ .7500 /- வீதம் ) 


I 


( தேர்தல் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 
நிரப்பப்பட வேண்டும் ) . 


மொத்தம் 


2 


2 


2 


2 


2 


2 


1 


3 


|- 


- 


1 


1 


- 


1 


1 


| 


| 


| _ 


I| 


- 


! 


- - 


வட்ட வழங்கல் பிரிவு : 

வட்ட வழங்கல் அலுவலர் 

(துணை வட்டாட்சியர் ) 
2 உதவியாளர் 

- 1 
( பொதுப் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 

நிரப்பப்பட வேண்டும்) . 
3 இளநிலை உதவியாளர் 1 - 1 1 - 1 

- 1 
( பொதுப் பிரிவிலிருந்து 
மறுபரவலமர்த்த ல் மூலம் 

நிரப்பப்பட வேண்டும் ) . 
தனிவருவாய் ஆய்வாளர் 
(இளநிலை உதவியாளர் நிலை) 
# 1 மிகைப் பணியிடம் 
அலுவலக உதவியாளர் 
கணினி இயக்குபவர் 
@ ( 1 மிகைப் பணியிடம் ) 
மொத்தம் 5 3 6 4 3 4 

2 5 
# 1 தனிவருவாய் ஆய்வாளர் பணியிடம் (இளநிலை உதவியாளர் நிலை) இராஜபாளையம் வட்டத்தில் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த 

ஒரு மிகைப் பணியிடம் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
@ 1 கணினி இயக்குபவர் பணியிடம் சிவகாசி வட்டத்தில் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த ஒரு மிகைப் பணியிடம் தேவைப்படும் 

வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
நில அளவை பிரிவு: 
(1) ( 2) (3) ( 4) (5 ) (6) (7) ( 8) 

( 10) (11) 
1 மண்டல துணை ஆய்வாளர் 
துணை ஆய்வாளர் 

- - 2 - - - 
* 2 மிகைப் பணியிடங்கள் 
வட்ட சார் ஆய்வாளர் 

1 1 1 1 1 1 
முதுநிலை வரைவாளர் 

1 1 - 1 1 - 


- 


- 


-| 


|-- 


-- 


|- 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


173 


வ 


பணியிடத்தின் பெயர் 


மொத்த 
பணியிடங்கள் 


எண் 


நிறுத்திவைக்க 

வேண்டிய 
பணியிடங்கள் 


ல்மூலம் நிரப்பப்படவேண்டிய 

பணியிடங்கள்மறுபரவலமர்த்த 


- 
இராஜபாளையம் 
) 


இராஜபாளையம்) 


புதியதாகதோற்றுவிக்க 

வேண்டிய பணியிடங்கள் 


சிவகாக 


சாத்தூர் 


- 
- 
- 
சாத்தூர் 


-சிவகாசி 


||5மொத்தபணியிடங்கள் 


வட்ட அளவர் * 1 மிகைப் பணியிடம் -- 


|| 


- 
I 


|| 


|| 


|| 


|| 


நில ஆவண வரைவாளர் 
* 2 மிகைப் பணியிடங்கள் 


| 


- - 


1 


- 


| 


வரைவாளர் 
* 1 மிகைப் பணியிடம் 


| 


| 


| 


8 


புல உதவியாளர் 


1 


2 


3 


1 


2 


2 

1 + 1 
( புதிய கடையநல்லூர் வட்டம் 
உருவாக்கப்படும்போது ஏற்படும் 

மிகைப்பணியிடம் ) 


குறுவட்ட அளவர் 


4 


4 


5 


4 


4 


4 


3 


4 


மொத்தம் 


8 


11 


14 


8 


9 


8 


6 


9 | 


N 


* 2 துணை ஆய்வாளர் பணியிடங்கள் , 1 வட்ட அளவர் பணியிடம் , 2 நில ஆவண வரைவாளர் பணியிடங்கள் மற்றும் 

1 வரைவாளர் பணியிடம் ஆகிய பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இவை தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 

மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
வெம்பக்கோட்டை வட்டத்திற்கான மொத்த பணியிடங்கள் : 
1 பொதுப்பிரிவு 30 26 34 20 20 21 

8 22 
சமூகப் பாதுகாப்பு திட்டம் 

3 4 5 3 3 3 
தேர்தல் பிரிவு 

4 3 2 2 2 2 
சிறப்பு திட்ட அமலாக்கம் 

2 2 2 21 2 2 
வட்ட வழங்கல் பிரிவு 

5 3 6 4 3 4 
நில அளவை பிரிவு 

8 11 14 8 9 8 
மொத்தம் 

52 49 63 39 39 40 


m 


+ 


ம 


ம 


மிகைப் பணியிடங்கள் : 
பணியிடம் வட்ட இளநிலை 

அளவர் உதவியாளர் 


வருவாய் 
ஆய்வாளர் 
( இளநிலை 
உதவியாளர் 
நிலை) 


தட்டச்சர் உதவியாளர் நில 

வருவாய் ஆவண 
உதவியாளர் வரைவாளர் 


வரை கணினி துணை மொத்தம் 
வாளர் இயக்குபவர் ஆய்வாளர் 


எண்ணிக்கை 1 


252 2220 


20 


புதிய கடையநல்லூர் வட்டம் உருவாக்கப்படும்போது ஏற்படும் புல உதவியாளர் மிகைப்பணியிடம் மறுபரவலமர்த்தல் மூலம் இவ்வட்டத்திற்கு 
மாற்றம் செய்யப்படுகிறது . 


174 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


VI . புதியதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் தொடரும் செலவினம் மற்றும் 
தொடராச் செலவினம் கீழ்கண்டவாறு ஒப்பளிக்கப்படுகிறது . 
( அ ) தொடரும் செலவினம் : 
வ . எண் விவரம் 

தொகை 

ரூ . 


( 3) 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள்(திருத்திய ஊதிய விகிதப்படி ) 


47 , 04 ,600 


தாலுக்கா ( அலுவலக கட்டிட வாடகை ) 


1 , 44 , 000 


எரிபொருள் ( டீசல் ) 


மின்சார கட்டணம் 


1 , 92 , 000 
1 , 20 ,000 

15 , 000 


தொலைபேசிக்கட்டணம் 


மொத்தம் 


51 , 75 ,600 


( ஆ ) தொடரா செலவினங்கள் : 


வ . எண் 


விவரம் 


தொகை 


C 


( 3) 


ரூ . 


- 


ஈப்பு 


11 ,56 , 000 


கணினி 


75 , 000 


ஸ் 


பிரிண்டர் 


25, 000 


+ 


50 ,000 


ஜெராக்ஸ் ( நகல் ) இயந்திரம் 
பேக்ஸ் 


ம் 


10 , 000 


ம் 


4 ,00, 000 


N 


10 , 000 


தளவாடங்கள் 
தீயணைப்பான் 
தொலைபேசி இணைப்பு 
குளிர்சாதனப்பெட்டி 


6 , 000 


25 ,000 


மொத்தம் 


17 ,57 ,000 


VII . தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு பணிக்காலம் ஒரு ஆண்டு முடிவதற்கு முன்பாக பணி 
இடைவெளி (Break in service) கொடுக்கப்பட வேண்டும் . 
5 . மேலே பத்தி 4 ( VI)- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 
( 1 ) பணியாளர் சம்பளங்கள் : 

வருவாய் பணியிடங்கள் ரூ.1,000 / 
2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - 1. திட்டத்தில் சேராதது - AB 
வட்டப் பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் 

( த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 
( ii ) நில அளவைப் பணியிடங்கள் ரூ.1, 000/ 

2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . திட்டத்தில் சேராதது 
AF நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 
(ii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ.1,000/ 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . திட்டத்தில் சேராதது 
AB மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 
( த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


175 


( II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 - ஏனைய பணியாளரமைப்பு - I . 

திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் 
( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைப்பேசி கட்டணங்கள் ரூ .21, 000/ 

தொடரும் செலவினம் ரூ. 15 ,000 / - மற்றும் தொடராச் செலவினம் ரூ.6,000 / 
(த. தொ. கு 2053 00 094 AB 0513 ) 
05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ.1,20 ,000/ 
(த . தொ .கு 2053 00 094 AB 0531 ) 
05 05 அறைகலன்கள் ரூ.4, 00 ,000/ - 05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 
06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் - 01 வாடகை ரூ.1,44 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 0611 ) 
( உ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ. 95 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 1914 ) 
( ஊ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ .11, 56 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 
( எ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ.1, 92 ,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 


76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ. 1,00, 000 / 
(த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 


6 . மேலே பத்தி 4( VI) - இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணி குறித்த செலவினமாகும் ( New 
Instrument of Services) . இதற்கான சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்ட மன்றப் பேரவையின் ஒப்புதலை 
எதிர்நோக்கி இச்செலவினத்திற்கு தேவைப்படும் நிதி முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக 
ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதித் ( வ . செ .பொது .1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . எதிர்பாரா செலவு 
நிதியிலிருந்து நடப்பு ஆண்டிற்கு தேவைப்படும் நிதியை சரியாக கணக்கிட்டு முன்பணமாக பெறுவதற்கு உரிய படிவத்தில் , 
இவ்வரசாணையின் நகலுடன் நிதித் ( வ . செ .பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் 
நிருவாக ஆணையர் , சென்னை - 5 கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 2015 - 2016 துணை மானியக் 
கோரிக்கையில் (Supplementary Estimate ) சேர்க்கும்பொருட்டு உரிய வரைவு செயற்குறிப்பினை தவறாமல் உரிய நேரத்தில் நிதித் 
( வ . செ . பொது வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறார் . 


வா 


பாக 


7 . இவ்வரசாணை இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
31.08.2015 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 


8 . புதிய வெம்பக்கோட்டை வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 4 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


9 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 49150/சி . எம் . பி .சி /2015 , நாள் 31. 08 . 2015 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . மற்றும் கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் . 858 ( எண்ணூற்று ஐம்பத்து எட்டு) . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


| 


176 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


அரசாணை (நிலை ) எண் 321, வருவாய்த்துறை , நாள் 31.08.2015 


அறிவிக்கை 


- 


1 


புதிதாக உருவாக்கப்படவுள்ள வெம்பக்கோட்டை வட்டத்திற்கான கிராமங்கள் மற்றும் உள்வட்டங்களின் விவரம் 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி , சாத்தூர் , இராஜபாளையம் , 
விருதுநகர் மற்றும் திருவில்லிபுத்தூர் ஆகிய வட்டங்களை ஒருங்கிணைத்து பிரித்து புதிய வெம்பக்கோட்டை வட்டம் 2015ம் ஆண்டு , 
ஆகஸ்ட் திங்கள் 31 - ம் நாளிலிருந்து கீழ்க்காணப்பட்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய் குறுவட்டங்களை தனது ஆட்சி 
எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 


சிவகாசி , சாத்தூர் , இராஜபாளையம் , விருதுநகர் மற்றும் திருவில்லிபுத்தூர் ஆகிய வட்டங்களை பிரிவினை செய்து கீழ்க்கண்ட 
கிராமங்களை உள்ளடக்கிய புதிய வெம்பக்கோட்டை வட்டமாக அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளபடி , 


அட்டவணை 


1 . ஆலங்குளம் உள்வட்டம் : 

வ .எண் . கிராம எண் . 


- 


ல 


கிராமத்தின் பெயர் 

( 3 ) 
ஆலங்குளம் 
எதிர்கோட்டை 
கீழான் மறைநாடு 
அப்பையநாயக்கன்பட்டி 
குண்டாயிருப்பு 
லட்சுமிபுரம் 
நதிக்குடி 
கொங்கன்குளம் 


ம்ம் 


. 


2 . வெம்பக்கோட்டை உள்வட்டம் : 

வ .எண் . கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


C 


( 3 ) 


- 


ல 


கங்கரசெவல் 
வெம்பக்கோட்டை 
விஜயகரிசல்குளம் 
சூரார்பட்டி 
கனஞ்சாம்பட்டி 
விஜயரெங்காபுரம் 
அச்சங்குளம் 
பனையடிப்பட்டி 


ம்ம் 


3 . கீழராஜகுலராமன் உள்வட்டம் : 

வ . எண் . கிராம எண் . 


( 1) 


- 


ல 


கிராமத்தின் பெயர் 

( 3 ) 
தென்கரை 
வடகரை 
கீழராஜகுலராமன் 
கோபாலபுரம் 
கொருக்கம்பட்டி 
குறிச்சியார்பட்டி 
வரகுணராமபுரம் 


ம்ம் 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


177 


4 . ஒறில வராயநாநீந எனாளதாதரா 

வ . எண் . கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


C 


( 3 ) 


- 


ல் 


+ 


ம்ம் 


ஃ 


குகன்பாறை 
சிப்பிப்பாறை 
துலுக்கன்குறிச்சி 
செவல்பட்டி 
கங்கரகோட்டை 
ஓ . முத்துச்சாமியாபுரம் 
சங்கரபாண்டியபுரம் 
சேர்வைக்காரன்பட்டி 
ஊத்துப்பட்டி 
இ . இராமநாதபுரம் 
ஏழாயிரம்பண்ணை 
இ . ரெட்டியபட்டி 
சாணான்குளம் 

முத்தாண்டியாபுரம் 
புதிய வெம்பக்கோட்டை வட்டத்தில் உள்ளடங்கும் மேலே குறிப்பிட்ட வருவாய் கிராமங்கள் மீது தற்போது சிவகாசி , சாத்தூர் , 
இராஜபாளையம் மற்றும் திருவில்லிபுத்தூர் வட்டாட்சியர்களால் கையாளப்படும் அதிகாரங்கள், இனி புதிய வெம்பக்கோட்டை வட்டாட்சியரால் 
2015ம் ஆண்டு, ஆகஸ்ட் திங்கள் 31- ம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


? 


- 


N 


- 


இராஜபாளையம் மற்றும் திருவில்லிபுத்துார் வட்டாட்சியர்களால் கையாளப்படும். அதிகாரங்கள், இனி புதிய வெங்யக்லகாட்டை வட்டாட்சியரால் 


அரசாணை (நிலை ) எண் . 321 , வருவாய்த்துறை , நாள் 31. 08 . 2015 

அறிவிக்கை - 2 
புதிதாக உருவாக்கப்படவுள்ள வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் சிவகாசி வட்டத்தில் அமைந்திடும் 

உள்வட்டங்கள் மற்றும் கிராமங்கள் விவரம் . 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி , சாத்தூர், இராஜபாளையம் , விருதுநகர் 
மற்றும் திருவில்லிபுத்தூர் வட்டங்களை ஒருங்கிணைத்து பிரித்து புதியதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டம் 2015ம் ஆண்டு, 
ஆகஸ்ட் திங்கள் 31 - ம் நாளிலிருந்து செயல்படும் . இதன் பின்னர் , சிவகாசி வட்டம் கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய் 
குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

புதிதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் கீழ்க்கண்ட கிராமங்களை உள்ளடக்கிய சிவகாசி வட்டமாக 
அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளபடி , 


அட்டவணை 


1 . சிவகாசி உள்வட்டம் : 


வ . எண் . 


கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


C 


- 


விஸ்வநத்தம் 
சிவகாசி 
ஆனையூர் 
மாரனேரி 
துரைச்சாமிபுரம் 
வேண்டுராயபுரம் 
நாரணாபுரம் 
வி . சொக்கலிங்காபுரம் 


ம்ம் 


வாடி 


கொங்கலாபுரம் 


178 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec. 1 


2 . திருத்தங்கல் உள்வட்டம் : 


வ .எண் . 


கிராம் எண் . 


கிராமத்தின் பெயர் 


E 


( 3 ) 


- 


ல 


திருத்தங்கல் 
கீழத்திருத்தங்கல் 
வெள்ளூர் 
மேலாமத்தூர் 
கவுண்டன்பட்டி 
ஆனைக்குட்டம் 
மீனாட்சிபுரம் 
காரிசேரி 


ம்ம் 


. 


10 


3 . சல்வார்பட்டி உள்வட்டம் : 


வ . எண் . 


கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


( 3 ) 


- 


அனுப்பங்குளம் 
பேர்நாயக்கன்பட்டி 
வெற்றிலையூரணி 
சுப்பிரமணியபுரம் 


ம்ம் 


தாயில்பட்டி 


சல்வார்பட்டி 


4 . மங்கலம் உள்வட்டம் : 


வ . எண் . 


கிராம் எண் . 


கிராமத்தின் பெயர் 


C 


( 3 ) 


- 


எரிச்சநத்தம் 


ல 


செவலூர் 


புதுக்கோட்டை 


மங்கலம் 


ம் 


காளையார்குறிச்சி 


ம் 


பூரணசந்திரபுரம் 


- 


நெடுங்குளம் 
தச்சகுடி 
கிருஷ்ணப்பேரி 


* 


- 


வடபட்டி 
நமஸ்கரித்தான்பட்டி 


- 


p 


ஈஞ்சார் 


சிவகாசி வட்டத்தில் உள்ளடங்கும் மேலே குறிப்பிட்ட வருவாய் கிராமங்கள் மீது தற்போது சிவகாசி மற்றும் விருதுநகர் 
வட்டாட்சியர்களால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி சிவகாசி வட்டாட்சியரால் 2015ம் ஆண்டு, ஆகஸ்ட் திங்கள் 31 - ம் நாளிலிருந்து 
கையாளப்படும் . 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


179 


ணை 


அரசாணை (நிலை) எண் . 321 , வருவாய்த்துறை , நாள் 31 . 08 . 2015 

அறிவிக்கை - 3 
புதிதாக உருவாக்கப்படவுள்ள வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் இராஜபாளையம் வட்டத்தில் அமைந்திடும் 

உள்வட்டங்கள் மற்றும் கிராமங்கள் விவரம் 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி , சாத்தூர் , இராஜபாளையம் , விருதுநகர் 
மற்றும் திருவில்லிபுத்தூர் வட்டங்களை ஒருங்கிணைத்து பிரித்து புதியதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டம் 2015ம் ஆண்டு, 
ஆகஸ்ட் திங்கள் 31- ம் நாளிலிருந்து செயல்படும் . இதன் பின்னர் , இராஜபாளையம் வட்டம் கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள 
வருவாய் குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

புதிதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் கீழ்க்கண்ட கிராமங்களை உள்ளடக்கிய இராஜபாளையம் 
வட்டமாக அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளபடி , 


அட்டவணை 
1 . இராஜபாளையம் உள்வட்டம் : 
வ .எண் . கிராம் எண் . 

கிராமத்தின் பெயர் 

( 3 ) 
இராஜபாளையம் 
கடம்பன்குளம் 
அப்பனேரி 
மேட்டுப்பட்டி 
புதுப்பாளையம் 
கொத்தங்குளம் 
சமுசிகாபுரம் 
அரசியார்பட்டி 
ரெகுநாதபுரம் 

மேலராஜகுலராமன் 
2 . அயன் கொல்வங்கொண்டான் உள்வட்டம் : 
வ .எண் . கிராம எண் . 

கிராமத்தின் பெயர் 


-வம் 


. 


( 3 ) 


- 


- 


N 


வடக்கு வெங்காநல்லூர் 
திருச்சாலூர் 
அயன் கொல்லங்கொண்டான் 
ஜமீன் கொல்லங்கொண்டான் 
சம்மந்தபரம் 
மேலப்பாட்டம் கரிசல்குளம் 


1 


ம்ம் 


N 


3 . சோழபுரம் உள்வட்டம் : 

வ . எண் . கிராம் எண் . 


- 


கிராமத்தின் பெயர் 

( 3 ) 
புத்தூர் 
நல்லமங்கலம் 
செட்டியார்பட்டி 
இளந்திரைகொண்டான் 
தெற்கு வெங்காநல்லூர் 
எஸ் . இராமலிங்காபுரம் 
சோழபுரம் 
நத்தம்பட்டி 


ம்ம் 


180 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec. 1 


4 . சேத்தூர் உள்வட்டம் : 

வ . எண் . கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


E 


- 


சுந்தரராஜபுரம் 
சோலைசேரி 
சேத்தூர் 
முத்துச்சாமிபுரம் 
தெற்கு தேவதானம் 
வடக்கு தேவதானம் 
கோவிலூர் 
சொக்கநாதன்புத்தூர் 


ம்ம் 


இராஜபாளையம் வட்டத்தில் உள்ளடங்கும் மேலே குறிப்பிட்ட வருவாய் கிராமங்கள் மீது தற்போது இராஜபாளையம் வட்டாட்சியராலேயே 
கையாளப்படும் அதிகாரங்கள் தொடர்ந்து இராஜபாளையம் வட்டாட்சியரால் 2015 - ம் ஆண்டு, ஆகஸ்ட் திங்கள் 31- ம் நாளிலிருந்து 
கையாளப்படும் . 


[ அரசாணை (நிலை) எண் . 321, வருவாய்த் துறை , நாள் 31- 08 - 2015 .) 

அறிவிக்கை - 4 
புதிதாக உருவாக்கப்படவுள்ள வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் சாத்தூர் வட்டத்தில் அமைந்திடும் 

உள்வட்டங்கள் மற்றும் கிராமங்கள் விவரம் . 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி , சாத்தூர் , இராஜபாளையம் , விருதுநகர் 
மற்றும் திருவில்லிபுத்தூர் வட்டங்களை ஒருங்கிணைத்து பிரித்து புதியதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டம் 2015 - ம் ஆண்டு, 
ஆகஸ்ட் திங்கள் 31 - ம் நாளிலிருந்து செயல்படும் . இதன் பின்னர் , சாத்தூர் வட்டம் கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வருவாய் 
குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

புதிதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் கீழ்க்கண்ட கிராமங்களை உள்ளடக்கிய சாத்தூர் வட்டமாக 
அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளபடி , 


அட்டவணை 


1 . படந்தால் உள்வட்டம் : 

வ .எண் . கிராம எண் . 


- 


ஸ் 


ம்ம் 


கிராமத்தின் பெயர் 

( 3 ) 
சின்னக்காமன்பட்டி 
மேட்டமலை 
மடத்துக்காடு 
சிந்தப்பள்ளி 
சங்கரநத்தம் 
இ . குமாரலிங்கபுரம் 
வேப்பிலைபட்டி 
இ . முத்துலிங்கபுரம் 
சந்தையூர் 
கோல்வார்பட்டி 
படந்தால் 
வடமலாபுரம் 


ம் 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


181 


181 


2 . சாத்தூர் உள்வட்டம் : 

வ . எண் . கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 

( 3 ) 


- 


ஸ்ம்ம் 


Rs 


சாத்தூர் 
சத்திரப்பட்டி 
ஓ .மேட்டுப்பட்டி 
கோட்டப்பச்சேரி 
ஒத்தையால் 
சின்ன கொல்லபட்டி 
பெரிய கொல்லபட்டி 
கத்தாளம்பட்டி 
ஆலம்பட்டி 
சூரங்குடி 
பந்துவார்பட்டி 
அம்மாபட்டி 


= 


12 


3 . நென்மேனி உள்வட்டம் : 

வ .எண் . கிராம எண் . 


E 


- 


ல 


கிராமத்தின் பெயர் 

( 3 ) 
நல்லமநாயக்கன்பட்டி 
குண்டலகுத்தூர் 
பாப்பாகுடி 
கோசுகுண்டு 
ஆத்திபட்டி 
என் . மேட்டுப்பட்டி 
சிறுகுளம் 


ம் 


மேலமடை 


நென்மேனி 


= 


என் . நாகலாபுரம் 
சிந்துவம்பட்டி 


= 


4 . நள்ளி உள்வட்டம் : 

வ .எண் . கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


( 1) 


( 3 ) 


- 


> 


+ 


ம் 


ம் 


கரிசல்பட்டி 
உப்பத்தூர் 
சின்னத்தம்பியாபுரம் 
தர்மாசனம் சின்ன ஓடைப்பட்டி 
மடம் சின்ன ஓடைப்பட்டி 
பெத்து ரெட்டியபட்டி 
பேரையம்பட்டி 
நள்ளி 
முள்ளிசெவல் 
சுப்பிரமணியபுரம் 
எம் . சொக்கலிங்காபுரம் 


ம் 


? 


- 


182 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ .எண் . கிராம் எண் . 

கிராமத்தின் பெயர் 
( 3 ) 
கஞ்சம்பட்டி 
ராவுத்தன்பட்டி 
நல்லமுத்தன்பட்டி 
ஓவநாயக்கன்பட்டி 
ஊமத்தம்பட்டி 
போத்திரெட்டிபட்டி 

அய்யம்பட்டி 
மேலே குறிப்பிட்ட வருவாய் கிராமங்கள் மீது தற்போது சிவகாசி மற்றும் சாத்தூர் வட்டாட்சியர்களால் கையாளப்படும் அதிகாரங்கள் 
இனி சாத்தூர் வட்டாட்சியரால் 2015 - ம் ஆண்டு , ஆகஸ்ட் , திங்கள் 31 - ம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


[ அரசாணை (நிலை) எண் . 321, வருவாய்த் துறை , நாள் 31- 08 - 2015 .) 

அறிவிக்கை - 5 
புதிதாக உருவாக்கப்படவுள்ள வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் விருதுநகர் வட்டத்தில் அமைந்திடும் 

உள்வட்டங்கள் மற்றும் கிராமங்கள் விவரம் . 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி , சாத்தூர் , இராஜபாளையம் , விருதுநகர் 
மற்றும் திருவில்லிபுத்தூர் வட்டங்களை ஒருங்கிணைத்து பிரித்து புதியதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டம் 2015- ம் ஆண்டு , 
ஆகஸ்ட் திங்கள் 31 - ம் நாளிலிருந்து செயல்படும் . இதன் பின்னர் , விருதுநகர் வட்டம் கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள 
வருவாய் குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

புதிதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் கீழ்க்கண்ட கிராமங்களை உள்ளடக்கிய விருதுநகர் வட்டமாக 
அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளபடி , 


அட்டவணை 


1 . ஆமத்தூர் உள்வட்டம் : 
வ . எண் . கிராம எண் . 

( 2 ) 


கிராமத்தின் பெயர் 


( 1 ) 


( 3 ) 


- 


*+ம்ம் 


செங்கோட்டை 
எல்லிங்கநாயக்கன்பட்டி 
செங்குன்றாபுரம் 
மூளிப்பட்டி 
ஆமத்தூர் 
நாட்டார்மங்கலம் 
குமாரலிங்கபுரம் 
சீனியாபுரம் 
வடமலைக்குறிச்சி 
புல்லலக்கோட்டை 
சிவஞானபுரம் 
பாவாலி 


ஃs?-N 


2 . விருதுநகர் உள்வட்டம் : 

வ . எண் . கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 

( 3 ) 


-லம் 


அல்லம்பட்டி 
சத்திரரெட்டியபட்டி 
பெரியபேராலி 
பேளம்பட்டி 
சின்னமூப்பன்பட்டி 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


183 


183 


வ . எண் . கிராம் எண் . 


ம் 


கிராமத்தின் பெயர் 
( 3 ) 
விருதுநகர் 
கோட்டைப்பட்டி 
ரோசல்பட்டி 
முத்துராமன்பட்டி 


3 . ஒண்டிப்புலி நாயக்கனூர் உள்வட்டம் : 

வ . எண் . கிராம் எண் . 


கிராமத்தின் பெயர் 


de 


Wordo 


மீசலூர் 
தாதம்பட்டி 
ஒண்டிப்புலி நாயக்கனூர் 
பாச்சாகுளம் 
வி . முத்துலிங்காபுரம் 
சின்னவாடி 
புதூர் 
தம்மநாயக்கன்பட்டி 
காசிரெட்டியபட்டி 
புளியங்குளம் 
அழகாபுரி 
கூரைக்குண்டு 


4 . வச்சகாரப்பட்டி உள்வட்டம் : 

வ . எண் . கிராம் எண் . 


கிராமத்தின் பெயர் 

( 3 ) 


3Nikeairofusóºcooé 


மருளூத்து 
வாய்ப்பூட்டான்பட்டி 
பட்டம்புதூர் 
செட்டிபட்டி 
மெட்டுக்குண்டு 
கடம்பன்குளம் 
சென்னல்குடி 
எண்டப்புலி 
கலங்காப்பேரி 
வச்சகாரப்பட்டி 
துலக்கப்பட்டி 
ஆவடையாபுரம் 
கோட்டநத்தம் 
கோவில் வீரார்பட்டி 
வலையபட்டி 
மன்னார்கோட்டை 
கோட்டையூர் 
புதுப்பட்டி 
சுந்தரலிங்கபுரம் 
அப்பையநாயக்கன்பட்டி 


simismoÉco•å 


184 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


விருதுநகர் வட்டத்தில் உள்ளடங்கும் மேலே குறிப்பிட்ட வருவாய் கிராமங்கள் மீது தற்போது விருதுநகர் வட்டாட்சியராலேயே 
கையாளப்படும் அதிகாரங்கள் தொடர்ந்து விருதுநகர் வட்டாட்சியரால் 2015 - ம் ஆண்டு , ஆகஸ்ட் திங்கள் 31 - ம் நாளிலிருந்து 
கையாளப்படும் . 


[ அரசாணை (நிலை) எண் . 321 , வருவாய்த் துறை , நாள் 31 - 08 - 2015. ) 

அறிவிக்கை - 6 | 
புதிதாக உருவாக்கப்படவுள்ள வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் திருவில்லிபுத்தூர் வட்டத்தில் அமைந்திடும் 

உள்வட்டங்கள் மற்றும் கிராமங்கள் விவரம் . 


தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி , சாத்தூர் , இராஜபாளையம் , 
விருதுநகர் மற்றும் திருவில்லிபுத்தூர் வட்டங்களை ஒருங்கிணைத்து பிரித்து புதியதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டம் 
2015 - ம் ஆண்டு, ஆகஸ்ட் திங்கள் 31 - ம் நாளிலிருந்து செயல்படும் . இதன் பின்னர் , திருவில்லிபுத்தூர் வட்டம் கீழ்க்கண்ட அட்டவணையில் 
காட்டப்பட்டுள்ள வருவாய் குறுவட்டங்களை தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

புதிதாக உருவாக்கப்படும் வெம்பக்கோட்டை வட்டத்திற்குப் பின்னர் கீழ்க்கண்ட கிராமங்களை உள்ளடக்கிய திருவில்லிபுத்தூர் 
வட்டமாக அமைக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளபடி , 


அட்டவணை 


1 . வத்திராயிருப்பு உள்வட்டம் : 


வ .எண் . 


கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


C 


( 2 ) 


( 3 ) 


- 


கான்சாகிபுரம் 
எஸ் . கொடிக்குளம் 
வத்திராயிருப்பு 
வ . புதுப்பட்டி 


* 


2 . மல்லி உள்வட்டம் : 

வ . எண் . கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


( 3 ) 


-எம் 


பாட்டகுளம் - சல்லிபட்டி 
அம்மாபட்டி 
விழுப்பனூர் 
பூவாணி 
பிள்ளையார்நத்தம் 
வெங்கடேசபுரம் 
முத்து வெங்கட்ராயபுரம் 
முள்ளிகுளம் 
தடங்கன்னி - மானகசேரி 
மல்லி 


3 . பிள்ளையார்குளம் உள்வட்டம் : 
வ . எண் . கிராம் எண் . 

( 2 ) 


கிராமத்தின் பெயர் 


C 


( 3 ) 


- 


ஸ் 


வாழைக்குளம் 
சிவந்திப்பட்டி 
மம்சாபுரம் 
படிக்காசுவைத்தான்பட்டி 
நல்லிங்காபேரி 
அயன் நாச்சியார்கோவில் 
பிள்ளையார்குளம் 
அச்சந்தவிழ்த்தான் 


ம்ம் 


. 


. 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


185 


185 


4 . நத்தம்பட்டி உள்வட்டம் : 

வ . எண் . கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


( 3 ) 


- 


ம்ம் 


சுந்தரபாண்டியம் 
ருத்திரப்ப நாயக்கன்பட்டி 
வடுகபட்டி 
களத்தூர் 
எஸ் . அம்மாபட்டி 
மூவரைவென்றான் 
துலுக்கப்பட்டி 
நத்தம்பட்டி 
செம்மனாண்டி கரிசல்குளம் 
குன்னூர் 


5 . திருவில்லிபுத்தூர் உள்வட்டம் : 
வ . எண் . கிராம எண் . 

( 2 ) 


C 


- 





கிராமத்தின் பெயர் 

( 3 ) 
குருக்கன்குளம் 
சிங்கம்மாள்புரம் 
பொன்னாங்கண்ணி 
தெய்வேந்திரி 
திருவில்லிபுத்தூர் 
தைலாகுளம் 
அத்திகுளம் - செங்குளம் 
வடக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் 


ம்ம்ம் 


கோட்டையூர் உள்வட்டம் : 
வ . எண் . கிராம எண் . 


கிராமத்தின் பெயர் 


E-ல்ம்ம் 


மம00 


மகாராஜபுரம் 
தம்பிபட்டி 
மரிக்கலம் காத்தான் 
கோட்டையூர் 
இலந்தைக்குளம் 
ஆயர்தர்மம் 
கோவிந்தநல்லூர் 
வெள்ளப்பொட்டல் 
அயன் கரிசல்குளம் 


= 


2 


திருவில்லிபுத்தூர் வட்டத்தில் உள்ளடங்கும் மேலே குறிப்பிட்ட வருவாய் கிராமங்கள் மீது தற்போது திருவில்லிபுத்தூர் 
வட்டாட்சியராலேயே கையாளப்படும் அதிகாரங்கள் தொடர்ந்து திருவில்லிபுத்தூர் வட்டாட்சியரால் 2015 - ம் ஆண்டு , ஆகஸ்ட் 
திங்கள் 31 - ம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 

அரசு செயலாளர் . 


186 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 


Sec . 1 


தலைமைச் செயலகம் , 2015 செப்டம்பர் 23 . 


No . II ( 1)/ 22 / 2015 

[ ஆட்சி எல்லை - திருநெல்வேலி மாவட்டம் - சங்கரன்கோவில் வட்டத்தினைப் பிரித்து திருவேங்கடத்தை தலைமையிடமாகக் 
கொண்டு புதிய வட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 
கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : -- 

[ அரசாணை (நிலை ) எண் 322 , வருவாய் ( வ .நி .1(1))த் துறை , 31 ஆகஸ்டு 2015 .) 


படிக்கவும் : 

1) அரசாணை எண் . 279, வருவாய்த் துறை , நாள் 09 - 6 - 2003 . 
2 ) அரசாணை ( 2டி ) எண் . 176 , வருவாய்த் துறை , நாள் 15- 06 - 2012 
3 ) மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருநெல்வேலி ந.க . எண் . ஆ2 / 141461 /2013 நாள் 30 - 04 - 2013 . 

4 ) கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையரின் கடித எண் . பணி 6(3)/24119/ 2013, நாள் 16- 07 -2014 . 
ஆணை: - எண் . 322 , வருவாய் [ வ . நி .1(1)] த் துறை , நாள் : 31 , ஆகஸ்டு 2015 . 

மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் , 11 - 08 - 2014 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 - இன் கீழ் 
பின்வரும் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் : 
" திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரன்கோவில் வட்டத்தைப் பிரித்து திருவேங்கடத்தில் ஒரு புதிய வட்டம் உருவாக்கப்படும் . 

2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவர் தனதறிக்கையில் சங்கரன் கோவில் வட்டத்தின் மொத்த 
பரப்பளவு 963. 17 ச . கி . மீ எனவும் , அதன் மக்கள் தொகை 3 , 49, 099 ஆகும் எனவும் , சங்கரன்கோவில் வட்டத்திலுள்ள குறுவட்டங்களின் 
எண்ணிக்கை 9 ஆகும் எனவும் , அதிலுள்ள மொத்த வருவாய் கிராமங்களின் எண்ணிக்கை 89 என்றும் , கிராம பஞ்சாயத்துக்களின் எண்ணிக்கை 
85 என்றும் தெரிவித்து , புதிய திருவேங்கடம் வட்டம் உருவாக்குவதற்கான அவசியங்களை விளக்கி சங்கரன்கோவில் வட்டத்தினைப் 
பிரித்து திருவேங்கடத்தை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வட்டம் அமைக்க பரிந்துரை செய்துள்ளார் . 

3 . கூடுதல் தலைமைச் செயலர் / வருவாய் நிருவாக ஆணையர் தனதறிக்கையில் , அரசாணை எண் . 279 , வருவாய்த்துறை , 
நாள் 09 - 06 - 2003 - ல் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோல்கள் அனைத்தும் பூர்த்தி செய்கின்றன என்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவரின் 
பரிந்துரையை ஏற்று , சங்கரன் கோவில் வட்டத்தைப் பிரித்து , புதிய திருவேங்கடம் வட்டம் உருவாக்க அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் . மேலும் , 
புதியதாக உருவாக்கப்படவுள்ள திருவேங்கடம் வட்டத்திற்கு 42 பணியிடங்கள் வருவாய்த் துறைக்கும் , 8 பணியிடங்கள் நில அளவைத் 
துறைக்கும் அனுமதிக்குமாறும் , தொடரும் செலவினமாக ரூ.1,79, 43, 200/ - ம் தொடராச் செலவினமாக ரூ .18 ,41,000 /- ம் அனுமதிக்குமாறும் 
அரசைக் கேட்டுக் கொண்டுள்ளார் . 

4 . மேற்கண்ட சூழ்நிலையில் , கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட 
ஆட்சித்தலைவரின் பரிந்துரைகளை அரசு நன்கு ஆய்வு செய்து கீழ்க்கண்டவாறு ஆணையிடுகிறது : 

I . திருநெல்வேலி மாவட்டம் , சங்கரன்கோவில் வட்டத்தினைப் பிரித்து திருவேங்கடத்தை தலைமையிடமாகக் கொண்டு புதிய வட்டம் 
உருவாக்கப்படுகிறது . 

ii . புதியதாக உருவாக்கப்படும் திருவேங்கடம் வட்டத்திற்கு கீழ்கண்டவாறு மொத்தம் 42 பணியிடங்களும் , இதில் 24 
பணியிடங்கள் மறுபரவலமர்த்தல் மூலமும் , 18 பணியிடங்கள் புதியதாக உருவாக்கவும் ஒப்புதல் வழங்கப்படுகிறது : 

பொதுப்பிரிவு 


வ . எண் 


பணியிடத்தின் பெயர் 


சங்கரன்கோவில் 

வட்டத்தில் 
-.தற்போதுள்ள 

பணியிடங்கள் சங்கரன்கோவில் வட்டத்தில் 

நிறுத்திவைக்க 
E வேண்டிய 

பணியிடங்கள் திருவேங்கடம் வட்டத்திற்கு செய்யவேண்டிய பணியிடங்கள் 

மாற்றம்IG 


திருவேங்கடம் வட்டத்திற்கு புதியதாக தோற்றுவிக்க வேண்டிய| பணியிடங்கள் 


திருவேங்கடம் வட்டத்திற்கு அனுமதிக்க வேண்டிய பணியிடங்கள் 


புதிய 


( 1 ) 


(2 ) 


7 ( 5 + 6 ) 


1 வட்டாட்சியர் 


- 


I 


- 


2 தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் 
3 மண்டல துணை வட்டாட்சியர் 
4 உதவியாளர் ( * 5 மிகைப் பணியிடங்கள் ) 
5 வருவாய் ஆய்வாளர் 
6 இளநிலை உதவியாளர் ( * * 6 மிகைப் பணியிடங்கள் ) 


மம=0- 


N 


|III- 


- 


Sep . 23, 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


187 


வ . எண் 


பணியிடத்தின் பெயர் 


திருவேங்கடம் வட்டத்திற்கு புதியதாக தோற்றுவிக்க வேண்டிய பணியிடங்கள் 


திருவேங்கடம் வட்டத்திற்கு அனுமதிக்க வேண்டிய பணியிடங்கள் 


சங்கரன்கோவில் வட்டத்தில் பணியிடங்கள் வட்டத்தில்சங்கரன்கோவில் நிறுத்திவைக்க வேண்டிய பணியிடங்கள் வட்டத்திற்குதிருவேங்கடம் செய்யவேண்டிய 

மாற்றம் 
-லநதற்போதுள்ள 

பணியிடங்கள் 


புதிய 


7 (5 + 6 ) 


( 1 ) 

(2 ) 
7 தட்டச்சர்( ^ ^ 1 மிகைப் பணியிடம் ) 
8 பதிவறை எழுத்தர் 


1 # (மிகைப் 
பணியிடம் 
சேத்துப்பட்டு 
வட்டத்திலிருந்து ) 


9 அலுவலக உதவியாளர் 
10 இரவுக் காவலர் 
11 மசால்சி 
12 ஈப்பு ஓட்டுநர் 


52 


மொத்தம் 
* 5 வருவாய் உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இந்த 5 மிகைப் பணியிடங்களில் தேர்தல் , சிறப்புத் 

திட்ட அமலாக்கம் , வட்ட வழங்கல் பிரிவுகளுக்கு தலா 1 பணியிடம் வீதம் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 

மீதமுள்ள இரண்டு மிகைப் பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
* * 6 இளநிலை உதவியாளர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக உள்ளன . இந்த 6 மிகைப் பணியிடங்களில் சமூகப் பாதுகாப்புத் 

திட்டம் மற்றும் வட்ட வழங்கல் பிரிவுகளுக்கு தலா 1 பணியிடம் வீதம் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 

மீதமுள்ள நான்கு மிகைப் பணியிடங்கள் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
^ ^ 1 தட்டச்சர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த மிகைப் பணியிடம் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 

மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
சேத்துப்பட்டு வட்டம் பிரிக்கப்படும் போது இரண்டு பதிவறு எழுத்தர் பணியிடங்கள் மிகைப்பணியிடங்களாக கண்டறியப்பட்டன . 
அப்பணியிடங்கள் திருவேங்கடம் வட்டத்தில் பொது பிரிவு மற்றும் சமூகப் பாதுகாப்புத் திட்டம் பிரிவுகளுக்கு தலா ஒரு பணியிடம் 
வீதம் மறுபரவலமர்த்தல் மூலம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


ஆ . சமூக பாதுகாப்புத் திட்டம் : 


7 (5 + 6 ) 


( 1 ) 
1 தனி வட்டாட்சியர் 
2 வருவாய் உதவியாளர் 

( ^ ^ 1 மிகைப் பணியிடம் ) 
3 இளநிலை உதவியாளர் 


1 (மிகைப் 
பணியிடம் 

பொதுப் 
பிரிவிலிருந்து ) 

1 (மிகைப் 
பணியிடம் 
சேத்துப்பட்டு 
வட்டத்திலிருந்து ) 


4 பதிவறை எழுத்தர் 


1 


1 


5 அலுவலக உதவியாளர் 
6 ஈப்பு ஓட்டுநர் 


மொத்தம் 


6 


3 


3 


^ 1 வருவாய் உதவியாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த மிகைப் பணியிடம் தேவைப்படும் வட்டாட்சியர் 
அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


188 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 


- 


வ . எண் 


பணியிடத்தின் பெயர் 


சங்கரன்கோவில் வட்டத்தில் 


இதற்போதுள்ள 


பணியிடங்கள் 


சங்கரன்கோவில் வட்டத்தில் நிறுத்திவைக்க வேண்டிய பணியிடங்கள் திருவேங்கடம் வட்டத்திற்கு செய்யவேண்டியமாற்றம் பணியிடங்கள் 


திருவேங்கடம் வட்டத்திற்கு 

புதியதாக 5தோற்றுவிக்க 

வேண்டிய பணியிடங்கள் 


திருவேங்கடம் வட்டத்திற்கு அனுமதிக்க வேண்டிய பணியிடங்கள் 


mish 


7 (5 + 6 ) 


இ . தேர்தல்பிரிவு : 


1 துணை வட்டாட்சியர் 


-- 


I- 


2 உதவியாளர் 


1 (மிகைப் 
பணியிடம் 

பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


மொத்தம் 


2 


2 


1 


H 


ஈ . சிறப்பு அமலாக்கத் திட்டம் : 

1 துணை வட்டாட்சியர் 


1 


1 


2 உதவியாளர் 


1 (மிகைப் 
பணியிடம் 

பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


3 கணினி இயக்குபவர்( தொகுப்பூதியம் மாதம் 
ஒன்றுக்கு ரூ. 7500 /- வீதம் ) 

மொத்தம் 


2 | 


2 


1 


உ . வட்ட வழங்கல் பிரிவு: 


1 வட்ட வழங்கல் அலுவலர் (துணை வட்டாட்சியர் ) 


2 உதவியாளர் 


1 


| 


1 (மிகைப் 
பணியிடம் 

பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


3 இளநிலை உதவியாளர் 


1 


1 (மிகைப் 
பணியிடம் 

பொதுப் 
பிரிவிலிருந்து ) 


1 ) 


1 


4 தனி வருவாய் ஆய்வாளர் 
(இளநிலை உதவியாளர் நிலை) 
( & & 1 மிகைப்பணியிடம் ) 


5 அலுவலக உதவியாளர் 


மொத்தம் 


& & 1 தனி வருவாய் ஆய்வாளர் (இளநிலை உதவியாளர் நிலை) பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த மிகைப் பணியிடம் தேவைப்படும் 

வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 


Sep . 23, 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


189 


வ . எண் 


பணியிடத்தின் பெயர் 


சங்கரன்கோவில் வட்டத்தில் தற்போதுள்ள பணியிடங்கள் சங்கரன்கோவில் வட்டத்தில்| நிறுத்திவைக்க வேண்டிய பணியிடங்கள் திருவேங்கடம் வட்டத்திற்கு செய்யவேண்டியமாற்றம் பணியிடங்கள் 


திருவேங்கடம் வட்டத்திற்கு புதியதாக தோற்றுவிக்க வேண்டிய பணியிடங்கள் 


திருவேங்கடம் வட்டத்திற்கு அனுமதிக்க வேண்டிய பணியிடங்கள் 


mish 


7 ( 5 + 6 ) 


நில அளவைத் துறை : 

1 வட்ட துணை ஆய்வாளர் 
2 வட்ட சார் ஆய்வாளர் 
3 முதுநிலை வரைவாளர் 
4 வட்ட வரைவாளர் ( * 1 மிகைப்பணியிடம் ) 
5 நகர அளவர்(* * 1 மிகைப்பணியிடம் ) 
6 புல உதவியாளர் 
7 குறுவட்ட அளவர் 

மொத்தம் 


ய----- 


* 1 வட்ட வரைவாளர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த மிகைப் பணியிடம் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 

மாற்றம் செய்யப்பட வேண்டும் . 
* * 1 நகர அளவர் பணியிடம் மிகைப்பணியிடமாக உள்ளது . இந்த மிகைப் பணியிடம் தேவைப்படும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மாற்றம் 

செய்யப்பட வேண்டும் . 


திருவேங்கடம் வட்டத்திற்கான மொத்த பணியிடங்கள் : 
(1) (2 ) 


1 பொதுப்பிரிவு 
2 சமூகப் பாதுகாப்பு திட்டம் 
3 தேர்தல் பிரிவு 
4 சிறப்பு திட்ட அமலாக்கம் 
5 வட்ட வழங்கல் பிரிவு 
6 நில அளவை பிரிவு 


மொத்தம் 


மிகைப்பணியிடங்கள் : 


பணியிடம் நகர அளவர் இளநிலை வருவாய் தட்டச்சர் உதவியாளர் / வட்ட மொத்தம் 
உதவியாளர் ஆய்வாளர் 

வருவாய் வரைவாளர் 
( இளநிலை 

உதவியாளர் 
உதவியாளர் 
நிலை ) 

1 
புதிய சேத்துப்பட்டு வட்டம் உருவாக்கும்போது இரண்டு பதிவுறு எழுத்தர் பணியிடங்கள் மிகைப் பணியிடங்களாக கண்டறியப்பட்டுள்ளன . 
அம்மிகைப் பணியிடங்கள் சேத்துப்பட்டு வட்டத்திலிருந்து புதிதாக உருவாக்கப்படும் திருவேங்கடம் வட்டத்திற்கு மறுபரவலமர்த்தல் மூலம் 
மாற்றம் செய்யப்படும் . 


எண்ணிக்கை 


1 


4 


1 


3 


1 


11 


எண்ணிக்கை 


மொத்தம் 


வட்டத்தின் பெயர் 
சேத்துப்பட்டு 


பணியிடத்தின் பெயர் 

பதிவறு எழுத்தர் 


190 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


( iii ) புதியதாக உருவாக்கப்படும் திருவேங்கடம் வட்டத்திற்கு கீழ்க்கண்ட அட்டவணையில் உள்ளவாறு ஒரு வருடத்திற்கு ஏற்படும் 
தொடரும் மற்றும் தொடரா செலவினங்களுக்கு நிதி ஒப்பளிப்பு வழங்கப்படுகிறது . 


தொடரும் செலவினம் : 


வ . எண் 


விவரம் 


தொகை 


ரூ . 


( 3) 
38 , 66 , 400 
1, 44 , 000 


( 2 ) 
பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (திருத்திய ஊதிய விகிதப்படி ) 
தாலுக்கா ( அலுவலக கட்டிட வாடகை ) 
எரிபொருள் (டீசல் ) ( 160X55X12X2 ) 
மின்சார கட்டணம் 
தொலைபேசிக்கட்டணம் 

மொத்தம் 


1 , 92 , 000 


1, 20 , 000 


25, 500 


43, 47, 900 


( ரூபாய் நாற்பத்து மூன்று இலட்சத்து நாற்பத்தேழாயிரத்து தொள்ளாயிரம் மட்டும் ) 
தொடரா செலவினங்கள் : 
வ . எண் 

விவரம் 

எண்ணிக்கை 


தொகை 
ரூ . 


11 ,12 ,000 


75 ,000 


25 , 000 


50, 000 


ஈப்பு 
கணினி 
பிரிண்டர் 
ஜெராக்ஸ் ( நகல் ) இயந்திரம் 
பேக்ஸ் 
தளவாடங்கள் 
தீயணைப்பான் 
தொலைபேசி இணைப்பு 
குளிர்சாதனம் 


10 , 000 
4 , 00 , 000 
10, 000 


6 , 000 


25 ,000 


மொத்தம் 


17 , 13 , 000 


( ரூபாய் பதினேழு இலட்சத்து பதிமூன்றாயிரம் மட்டும் ) 


( iv ) தொகுப்பூதியத்தில் பணியமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு பணிக்காலம் ஒரு ஆண்டு முடிவதற்கு முன்பாக பணி 
இடைவெளி (Break in service ) கொடுக்கப்படவேண்டும் . 


5 . மேலே பத்தி 4( iii)- இல் ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 


( 1) பணியாளர் சம்பளங்கள் 
(1) வருவாய் பணியிடங்கள் ரூ .1,000/ 

2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - I . 
திட்டத்தில் சேராதது - AB வட்டப் பணியாளரமைப்புகள் - 01 சம்பளங்கள் 
(த . தொ . கு 2053 00 094 AB 0102 ) 


( ii ) 


நில அளவைப் பணியிடங்கள் ரூ. 1,000 / 
2029 - 00 நில வருவாய் - 102 நில அளவை நிலவரி ஏற்பாட்டுப் பணிகள் - I . திட்டத்தில் சேராதது AF 
நில அளவை பராமரிப்பு பணி - 01 சம்பளங்கள் 

(த . தொ . கு 2029 00 102 AF 0105 ) 


(iii ) குடிமைப் பொருள் பணியிடங்கள் ரூ .1,000 / 

3456 - 00 நுகர்பொருள் வழங்கல் - 001 நெறிப்படுத்துதலும் நிருவாகமும் - I . திட்டத்தில் சேராதது AB 
மாவட்ட பணியாளரமைப்பு - 01 சம்பளங்கள் 
( த . தொ . கு 3456 00 001 AB 0108 ) 


(II ) 2053 - 00 மாவட்ட நிருவாகம் - 094 

பணியாளரமைப்புகள் 


ஏனைய பணியாளரமைப்பு - | . திட்டத்தில் சேராதது - AB வட்டப் 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


191 


( அ ) 05 அலுவலகச் செலவுகள் 01 தொலைப்பேசி கட்டணங்கள் ரூ . 32 ,000 / 

தொடரும் செலவினம் ரூ .25 ,500 / - மற்றும் தொடராச் செலவினம் ரூ . 3 ,000/ 
(த . தொ . கு 2053 00 094 AB 0513 ) 


( ஆ ) 05 அலுவலகச் செலவுகள் - 03 மின் கட்டணங்கள் ரூ. 1,20, 000/ 

( த . தொ . கு 2053 00 094 AB 0531 ) 


( இ ) அறைகலன்கள் ரூ. 4, 00 , 000/ - 05 அலுவலகச் செலவுகள் - 05 அறைகலன் 

(த . தொ . கு 2053 00 094 AB 0559 ) 


( ஈ ) 06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் 01 வாடகை ரூ .1,44 ,000/ 

தொடரும் செலவினம் ( த . தொ . கு 2053 00 094 AB 0611 ) 


( உ ) 19 இயந்திரமும் சாதனமும் - 01 வாங்குதல் ரூ . 95,000/ 

( த. தொ . கு 2053 00 094 AB 1914 ) 


( ஊ ) 21 மோட்டார் வண்டிகள் - 01 வாங்குதல் ரூ. 11, 12 , 000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 2119 ) 


( எ ) 45 பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ.1,92,000/ 

(த . தொ . கு 2053 00 094 AB 4500 ) 


( ஏ ) 76 கணினியும் துணை பாகங்களும் - 01 வாங்குதல் ரூ .1, 00 ,000 / 

(த . தொ . கு 2053 00 094 AB 7614 ) 


6 . மேலே பத்தி 4(ii )- இல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புது துணைப்பணி குறித்த செலவினமாகும் (New 
Instrument of Services ) . இதற்கு சட்டமன்றப் பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்ட மன்றப் பேரவையின் ஒப்புதலை 
எதிர்நோக்கி இச்செலவினத்திற்கு தேவைப்படும் நிதி முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக 
ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதித் ( வ . செ . பொது .1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . அடுத்த துணை 
மானிய கோரிக்கை வரை தேவைப்படும் சரியான தொகையினை கணக்கிட்டு எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்புதல் 
செய்ய உரிய படிவத்தில் , இவ்வரசாணையின் நகலுடன் நிதித் ( வ . செ . பொது .1) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் தலைமைச் 
செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை 
2015 - 2016 துணை மானியக் கோரிக்கையில் ( Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு உரிய வரைவு செயற்குறிப்பினை தவறாமல் 
உரிய நேரத்தில் நிதித் (வருவாய் ) துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிருவாக ஆணையர் 
கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


7 . இவ்வரசாணையின் இணைப்பில் கண்டுள்ள அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் . இப்புதிய வட்டம் 
31 - 08 - 2015 - ஆம் நாள் முதல் செயல்படும் . 


8 . புதிய திருவேங்கடம் வட்டம் உருவாக்குவது குறித்து மேலே பத்தி 4 - இல் தெரிவிக்கப்பட்டுள்ள ஆணையினை செயல்படுத்த 
தக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 


9 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற குறிப்பு எண் . 49152/ மை . ம . ஆ . பி ./15 , நாள் 31 - 08 - 2015 - இன் இசைவுடன் 
வெளியிடப்படுகிறது . கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் 856 ( எண்ணூற்று ஐம்பத்து ஆறு) . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


192 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


[ அரசாணை ( நிலை ) எண் 322 , 


வருவாய்த்துறை , நாள் 31 - 08 - 2015 .) 


அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசு இதன் மூலம் அறிவிப்பது யாதெனில் , திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கரன்கோவில் வட்டத்தில் தற்போது 
வட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் , இனி புதியதாக தோற்றுவிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள திருவேங்கடம் வட்டத்தில் 
வட்டாட்சியரால் கையாளப்படும் . அவ்வாறு கையாளப்படும் குறுவட்டங்கள் கிராமம் வாரியாக அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது . 
வ . எண் பழைய வட்டத்தின் பெயர் குறுவட்டத்தின் பெயர் வருவாய் வருவாய் கிராமங்களின் பெயர் 

கிராம எண் . 
(1 ) ( 2 ) 

( 3 ) ( 4 ) 

( 5 ) 
சங்கரன்கோவில் கரிசல்குளம் 

மலையான்குளம் 


பெருங்கோட்டூர் 
சத்திரங்கொண்டான் 


அழகாபுரி 


செவல்குளம் 


மதுராபுரி 


அ .மதுராபுரி 


அ . கரிசல்குளம் 


கலிங்கப்பட்டி - பகுதி | 


கலிங்கப்பட்டி - பகுதி II 


காரிசாத்தான் 


குலசேகரப்பேரி 
ரெங்கசமுத்திரம் 


சுப்பையாபுரம் 


2 


சங்கரன்கோவில் 


திருவேங்கடம் 


சத்திரப்பட்டி 
திருவேங்கடம் 
வெள்ளாகுளம் 
குறிஞ்சாகுளம் 
சங்குப்பட்டி 
மைப்பாறை 


வரகனூர் 


நடுவப்பட்டி 


குளக்கட்டாகுறிச்சி 


சுந்தரேசபுரம் 


வடக்கு குருவிக்குளம் 


இராமலிங்கபுரம் 


அத்திப்பட்டி 


வாகைக்குளம் 


Sep . 23 , 2015 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


193 


வ . எண் 


பழைய வட்டத்தின் பெயர் 


குறுவட்டத்தின் பெயர் 


வருவாய் கிராமங்களின் பெயர் 


வருவாய் 
கிராம எண் . 


( 2 ) 


(3) 


( 5 ) 


சங்கரன்கோவில் 


பழங்கோட்டை 


கே . ஆலங்குளம் 


தெற்கு குருவிக்குளம் 


நாலுவாசன் கோட்டை 


பழங்கோட்டை 


உசிலங்குளம் 


செட்டிக்குளம் 


மகேந்திரவாடி 


மருதங்கிணறு 


சாயமலை - பகுதி | 


சாயமலை - பகுதி | | 


களப்பாளன்குளம் 


நாலாந்துலா 
கே . கரிசல்குளம் 


திருவேங்கடம் வட்டத்தில் உள்ளடக்கிய மேலே குறிப்பிட்ட வருவாய் கிராமங்கள் மீது , தற்போது சங்கரன் கோவில் வட்டாட்சியரின் 
அதிகாரங்கள் , இனி புதிய திருவேங்கடம் வட்டாட்சியரால் 2015 - ம் வருடம் ஆகஸ்ட் திங்கள் 31 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


இரா . வெங்கடேசன் , 
அரசு செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


